m— 


டாக்டர்‌. நல்வினை.விஸ்வரால”, எம்‌.ஏ.பி.எல்‌., 
௧. சத்ஸ்குமார்‌, பி.ஏ.பி.எல்‌., 
கு. பாஸ்கர்‌, பி.ஏ.எல்‌.எல்‌.பி., 


வெளியீடு 
Tu 
5) பத்து ரூபாய்‌ இயக்கம்‌ 
பம்‌. தகவல்‌ உரிமை சட்ட ஆர்வலர்கள்‌ அமைப்பு 


இ 89400 06645, 94456 75801 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) 
அதிகாரிகள்‌ குடுமி உங்கள்‌ கையில்‌ 
பாகம்‌ 3 


கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ இ 9445675801 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) 


அதிகாரிகள்‌ குடுமி உங்கள்‌ கையில்‌ பாகம்‌ 3 


வெளியீடு:- 

பத்து ரூபாய்‌ இயக்கம்‌ 

(தகவல்‌ - உரிமை - சட்ட ஆர்வாளர்கள்‌ அமைப்பு) 
தலைமை அலுவலகம்‌ 

எண்‌ 7 பழைய பேருந்து நிலையம்‌ 

இராசிபுரம்‌- 637408. 


Girama Paralumanram (Grama Shabhai) 
Athikarikal Kudumi Ungal Kaiyil Part 3- 
First Edition: 2022 
Published by 
Suba. Karthikeyan B.E.,L.L.B., 
Tamilnadu State Organizer. 
Ten Rupee Movement, Head Office No 7 Old Bus Stand, 


Rasipuram- 637408 


© பதிப்புரிமை : பொதுவானது யார்‌ வேண்டுமானாலும்‌ இந்த புத்தகத்தை 
எந்த வகையிலும்‌ வெளியிடலாம்‌. 


பொறுப்பு துறப்பு : இந்த புத்தகம்‌ முழுமையாக கவணமாக எவ்வித 
குறைபாடுமின்றி முழு அர்பணிப்புடன்‌ தயாரிக்கப்‌ பட்டுள்ளது. ஏதேனும்‌ 
தவறுகள்‌ குற்றம்‌ குறைகள்‌ இருப்பின்‌ ஆசிரியர்‌ வெளியீட்டாளர்‌ அச்சகர்‌ 


பொறுப்பாக மாட்டார்கள்‌. 


கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ (39445675801 ( 2) 


சமர்பணம்‌ 


கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ கேள்வி கேட்டதால்‌, 
கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ தீர்மானங்கள்‌ கொன்டு வந்த்தால்‌, 
ஊழல்‌ ஒழிப்பு கிராம வளர்ச்சிக்கு கிராம சபை கூட்டத்தை 
பயன்படுத்தி இரத்தம்‌ சிந்திய சமூக ஆர்வாளர்களுக்கு 
இந்த புத்தகத்தை சமர்பிக்கின்றோம்‌. 


நன்றி 
கிராம சபை பற்றிய விழிப்புணர்வை தமிழகத்தில்‌ 
தொடர்ந்து உண்டாக்கி வரும்‌ CM (ஜான்சன்‌, 
தன்னாட்சி நந்தகுமார்‌, போராசிரியர்‌ க.பழனிதுரை 
உள்ளிட்ட கிராம ஆர்வாளர்களுக்கு 


நன்றி ! நன்றி !! நன்றி !!! 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ 9445675801 


ன்‌ உள்ளடக்கம்‌ ன்‌ 
எண்‌ எண்‌. 
| L முன்னரை — | 6 | 
கிராம சபை சட்ட வரலார 8 


கிராமசபை கூட்டம்‌ சிறப்பம்சங்கள்‌ 13 
கிராமசபை கூட்டம்‌ நோக்கம்‌ 16 


4 | 
கிராமசபைகூட்டத்தை யார்‌ கூட்ட 
வேண்டும்‌ 
கிராமசபை கூட்டம்‌ நடக்கும்‌ இடம்‌ நாள்‌ 
நேரம்‌ 

| 8. | 

| 9. | 

| 10. | 


7. 

11. கிராம சபைக்‌ கூட்ட முடிவுகளை 
டைமுறைப்படுத்துதல்‌ 

. [வருகை பதிவேடு 


கிராம சபைக்‌ கூட்ட தீர்மானங்கள்‌ 
பதிவேடு மினிட்‌ நோட்‌ 

கிராமசபை கூட்டம்‌ காலாண்டுக்கு ஒரு 
pam கூட்டுதல்‌ & விவாத பொருள்கள்‌ 


12 
13 
14 


39 


15. |I குடியரசு தின கிராமசபை கூட்டம்‌ 41 


16. |ii தொழிலாளர்‌ தின கிராமசபை கூட்டம்‌ 43 
17. [iii சுதந்திர தின கிராமசபை கூட்டம்‌ 45 


edo i mcs த்தா, “தரல 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


iv காந்தி பிறந்த நாள்‌ கிராமசபை 


கூட்டம்‌ 


குறைவெண்‌ வரம்பு 


கிராம சபை நடத்த செலவினம்‌ 


கிராம சபை தொடர்பான பதிவேடுகள்‌ 
கிராம சபை பற்றி உயர்‌ அதிகார 
மையங்களுக்கு அனுப்ப வேண்டிய 
அறிக்கைகள்‌ 


கிராம சபை மேற்கொள்ளும்‌ பணிகள்‌ 


A கிராம சபை செய்ய வேண்டிய 
கடமைகள்‌ 

B பயனாளிகள்‌ பட்டியல்‌ 

C வறுமை ஒழிப்பு திட்டங்கள்‌ 

௰ கிராம சபையும்‌ மகாத்மா காந்தி 
தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டமும்‌ 


இந்திய அரசியலமைப்பு சட்டம்‌ 


தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 


தமிழ்நாடு கிராம சபை தொடர்பான 


கிராம சபை தொடர்புடைய 85 
அரசாணைகள்‌ 


30. 


—————— ———— அடர. 2 உட 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீ பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


முன்னுரை 


இந்திய அரசியலைப்பு சட்டத்தால்‌ உருவாக்கப்பட்ட 
மக்களாட்சியின்‌ அடிப்படை அடித்தள அமைப்பு 
கிராமசபை ஆகும்‌. மாநிலங்களுக்கு சட்டமன்றம்‌, அகில 
இந்திய அளவில்‌ மைய அரசுக்கு பாராளுமன்றம்‌ போன்று 
கிராம அளவில்‌ கிராம சபை அமைப்பானது மிகவும்‌ 
அதிகாரம்‌ மிக்கது. சட்டமன்றத்திற்கு எவ்வாறு மாநில 
அரசின்‌ அமைச்சரவை கட்டுப்பட்டதோ, 
பாராளுமன்றத்திற்கு எவ்வாறு மத்திய அரசின்‌ 
அமைச்சரவை கட்டுப்பட்டதோ அதே போல கிராம 
ஊராட்சி மன்றம்‌ கிராம சபைக்கு கட்டுப்பட்டது. எவ்வாறு 
நாடாளுமன்ற கூட்டங்களில்‌ சட்டமன்ற அதன்‌ 
உறுப்பினர்கள்‌ கேள்விகளுக்கு பதில்‌ அளிக்க வேண்டிய 
கடமையுள்ளதோ அதே போல கிராம சபையில்‌ கிராமத்தில்‌ 
உள்ள வாக்காளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களும்‌, 
அரசு அலுவலர்களும்‌ பதில்‌ அளிக்க கடமைப்‌ 
பட்டவர்கள்‌ ஆவார்கள்‌ 

கிராமசபை கிராமத்தின்‌ பாராளுமன்றம்‌ போன்றது. 
இந்திய உச்ச நீதிமன்றம்‌ கிராம சபையானது மக்களவைக்கு 
இணையானது என்று தெளிவுப்‌ படுத்தி உள்ளது. 


கிராம சபை கூட்டத்தின்‌ மூலமாக மட்டுமே மத்திய மாநில 
அரசுகளின்‌ திட்ட பயனாளிகளை தேர்வு செய்ய இயலும்‌. 
கிராமத்தின்‌ நிதிநிலை (பட்ஜெட்‌) அறிக்கைக்கு கிராம 
சபை மட்டுமே அங்காரம்‌ அளிக்க இயலும்‌. கிராம 
வளர்ச்சி திட்ட அறிக்கையை கிராம சபை மட்டும்‌ தான்‌ 
RH pes ened ups oM bun ன 


சபையின்‌ பார்வைக்கு வைத்து ஒப்புதல்‌ பெற வேண்டிய 
நிர்பந்தமும்‌ உள்ளாட்சி துறைக்கு உள்ளது. 

கடந்த காலங்களில்‌ கோமாரி நோயை கட்டுப்படுத்துவது 
ஊட்டசத்து குறைப்பாட்டினை களைதல்‌ போன்ற 
பிரச்சினைகளை கிராம சபைக்‌ கூட்டங்கள்‌ மூலமாக 
பொதுமக்கள்‌ ஆதரவுடன்‌ பிரச்சினையை தமிழக அரசு 
எதிர்கொன்டு வெற்றிப்பெற்றுள்ளது. 


இவை மட்டுமல்லாமல்‌ அரசின்‌ பல்வேறு நலத்‌ 
திட்டங்களை எடுத்துக்காட்டாக ரேசன்‌ கடைகள்‌ கூட்டுறவு 
சங்கங்கள்‌ முதியோர்‌ உதவி தொகை போன்ற சமூக 
நல உதவி திட்டங்கள்‌ போறவற்றை தணிக்கை செய்யவும்‌ 
கிராம சபைகளுக்கு அதிகாரம்‌ தற்சமயம்‌ படிப்படியாக 
வழங்கப்பட்டு வருகின்றது. உச்சபட்சமாக எதிர்காலத்தில்‌ 
அரசு கிராமங்களுக்கு செலவு செய்யும்‌ ஒவ்வொரு 
ரூபாயும்‌ கிராம சபையில்‌ தணிக்கை செய்யும்‌ சட்ட 
அங்கிகாரம்‌ கிராம மக்களுக்கு கிடைக்கும்‌ நாள்‌ வெகு 
தொலைவில்‌ இல்லை உள்ளது. 


தற்சமயம்‌ சடங்கு சம்பிரதாய கூட்டமாக மட்டுமே நடந்து 
வரும்‌ கிராம சபைக்‌ கூட்டங்கள்‌ எதிர்காலத்தில்‌ நிச்சயமாக 
ஆக்கபூர்வமான விவாதங்கள்‌ நடக்கும்‌ மக்கள்‌ 
மன்றமாகவும்‌, கிராமத்தின்‌ தலையெழுத்தையே 
தீர்மானிக்கும்‌ தீர்மானங்கள்‌ இயற்றும்‌ மன்றமாகவும்‌, 
தேசத்தின்‌ பொருளாதாரத்தை மாற்றும்‌ திட்டங்கள்‌ தீட்டும்‌ 
பேரவையாகவும்‌ கிராம சபைகள்‌ நிச்சயம்‌ மாறும்‌ 
இளைஞர்கள்‌ விவசாயிகள்‌ தொழிலாளர்கள்‌ பங்கேற்பில்‌ 
என்பது நிச்சயம்‌ 


° 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ [519445675801 


கிராம சயை 
சட்ட வரலாறு 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு uii ரூமாய்‌ அயக்கம்‌ (9445675801 


கிராம சமை சட்ட வரலாறு 


இந்தியாவில்‌ அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட 73-வது 
திருத்ததிற்கு பிறகே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 
மிகப்பெரிய அதிகாரங்கள்‌ கிடைத்துள்ளது. ஆனால்‌ 
தமிழகத்தில்‌ அதற்கு மிக நீன்டகாலம்‌ முன்னதாகவே 
வெள்ளையர்கள்‌ ஆட்சியில்‌ 1871 மெட்ராஸ்‌ உள்ளாட்சி 
நிதிச்‌ சட்டம்‌ 1884 மெட்ராஸ்‌ உள்ளாட்சி மன்ற சட்டம்‌ 
1920 மெட்ராஸ்‌ உள்ளாட்சி மன்ற சட்டம்‌ ஆகியவை 
மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள்‌ இயங்கியுள்ளன 
விடுதலைக்கு பிறகு தமிழகத்தில்‌ 1950 மெட்ராஸ்‌ 
பஞ்சாயத்து சட்டமும்‌ 1958 மெட்ராஸ்‌ பஞ்சாயத்து 
சட்டமும்‌ இயற்றப்பட்டு பலமுறை தேர்தல்‌ நடந்துள்ளது. 
பிறகு இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட 73-வது 
திருத்ததிற்க்கு பிறகு அதை தொடர்ந்து 1994-ல்‌ 
தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ இயற்றப்பட்டு 22.04.1994 
-ல்‌ நடைமுறைப்‌ படுத்தப்‌ பட்டுள்ளது. 


இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட 73-வது திருத்ததில்‌ 
மிகமுக்கிய அம்சமாக கிராம சபை என்ற அமைப்பு 
உருவாக்கப்பட்டுள்ளது. 


அகில இந்திய அளவில்‌ உள்ளாட்சிக்கு அதிகாரங்களை 
பரவலாக்கல்‌ தொடர்பாக 


1882- ஸ்தல சுயாட்சி தீர்மானம்‌ 
1907-ல்‌ மன்னர்‌ குழு அறிக்கை 
1957 பல்வந்தராய்‌ மேத்தா குழு அறிக்கை 


ஆகியவற்றில்‌ உள்ளாட்சிக்கு அதிகாரங்கள்‌ வழங்கல்‌ 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ கயக்கம்‌ 9445075801 ( 9) 


பற்றிய விவாதங்கள்‌ நடந்துள்ளது. இந்திய அரசியல்‌ 
சட்டத்தை வடிவமைத்த இந்திய அரசியல்‌ நிர்னய 
சபையில்‌ கிராம சுயாட்சி உள்ளாட்சிகளுக்கு சுயாட்சி 
பற்றி மிகப்பெரிய அளவில்‌ விவாதங்கள்‌ நடைபெறுள்ளன. 


இந்தியா வெள்ளைக்காரர்களிடம்‌ அடிமைப்பட்டு இருந்த 
சூழலில்‌ சென்னை மாகான கவர்னராக பதவியில்‌ இருந்த 
மதிப்பிற்குரிய ரிப்பன்‌ பிரபு அவர்கள்‌ உள்ளாட்சியில்‌ 
மக்களை பங்கேற்க செய்த மகத்தாள சேவைக்காக மக்கள்‌ 
அவரை பீரிப்பன்‌ எங்கள்‌ அப்பன்‌ என்று புகழ்த்தோடு 
நில்லாமல்‌ சென்னை மாநகராட்சி ௮ லகம்‌ 
அமைந்துள்ள கட்டிடத்திற்க்கு பிரிப்பன்‌ மாளிகைப்‌ என்ற 
பெயரையும்‌ சூட்டியுள்ளார்கள்‌. 

தமிழகத்தில்‌ உள்ளாட்சிகள்‌ தொடர்பான முந்தைய முக்கிய 
சட்டங்கள்‌ 

மதராஸ்‌ பஞ்சாயத்து சட்டம்‌ 1950 

மதராஸ்‌ மாவட்ட வளர்ச்சி மன்றச்‌ சட்டம்‌ 1958 
தமிழகத்தில்‌ உள்ளாட்சி துறையின்‌ அதிகாரங்களை 
தீர்மானிக்கவும்‌ உள்ளாட்சியை சீரமைக்கவும்‌ பல்வேறு 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவறில்‌ முக்கிய 
சிலவற்றை காண்போம்‌ 

1957 பல்வந்த்ராய்‌ மேத்தா குழு 

1963 கே.சந்தானம்‌ குழு 

1978 அசோக்‌ மேத்தா குழு 

1985 ஜி.வி.கே.ராவ்‌ குழு 

1986 எல்‌.எம்‌.சிங்வி குழு- 


———— (£P ப பப ப ப ப பட்ட ட டடத 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு யத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


1997 மாநிலத்‌ திட்டக்குழு முழுநேர உறுப்பினர்‌ எல்‌.சி. 
ஜெயின்‌ தலைமையிலான முதல்‌ உயர்‌ நிலைக்குழு 


1999 ஊரக வளர்ச்சி மற்றும்‌ உள்ளாட்சித்‌ துறை அமைச்சர்‌ 
கோ. A. மணி தலைமையிலான இரண்டாவது 
உயர்நிலைக்குழு 


2007 உள்ளாட்சி துறை அமைச்சர்‌ மு.க.ஸ்டாலின்‌ 
தலைமையில்‌ மூன்றாவது உயர்மட்ட குழு 


ஆகியவை உள்ளாட்சிகள்‌ தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள 
குழுக்கள்‌ இவைகளின்‌ முயற்ச்சிகள்‌ அறிக்கைகள்‌ 
மூலமாக பலவகையில்‌ உள்ளாட்சிகள்‌ தொடர்பான 
மாற்றங்கள்‌ உருவாகியுள்ளது 


22.01.2007-ல்‌ அன்றைய உள்ளாட்சி துறை அமைச்சர்‌ 
திரு மு.க.ஸ்டாலின்‌ தலைமையில்‌ உயர்மட்ட குழு 
அமைக்கப்பட்டு 7.3.2007 -ல்‌ முதல்‌ கூட்டத்தை கூட்டி 
பல அமர்வுகளில்‌ பல இடங்களில்‌ கூட்டங்கள்‌ மாநாடுகள்‌ 
கலந்தாய்வுகள்‌ நடத்தி இறுதியில்‌ 06.12.2007-ல்‌ 
தன்னுடைய பரிந்துறைகளை வழங்கியுள்ளது. இந்த 
குழுவின்‌ அறிக்கையை நடைமுறைப்படுத்த அரசு 
வெளியிட்ட 50-க்கும்‌ மேற்பட்ட அரசாணைகள்‌ 
இன்றுவரை நடைமுறையில்‌ உள்ளன. 

அனால்‌ உலக வரலாற்றில்‌ மக்களாட்சி பல நாடுகளில்‌ 
பலவகையில்‌ உருவாகி கிரேக்க மக்களாட்சி பிரன்ஸ்‌ 
மக்களாட்சி என்றொல்லாம்‌ பேசப்பட்டாலும்‌ அவற்றிற்கு 
மேலாக அதிகாரமிக்க உண்மையான மக்கள்‌ அதிகார 
ஆட்சியாக தமிழகத்தில்‌ சோழர்கள்‌ காலத்தில்‌ கிராம 
சபை அதிகாரம்‌ கொன்டிருந்ததை உத்திரமேரூர்‌ 
கல்வெட்டுகள்‌ உலகிற்கு வரலாற்று ஆவணமாக 
எடுத்துக்காட்டி வருகின்றது. சோழர்கள்‌ ஆட்சி வரை 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 39445675801 


உன்னத நிலையில்‌ இருந்த கிராம உள்ளாட்சிகளின்‌ 


அதிகாரங்கள்‌ பின்னர்‌ அதிகாரமிழந்து மீண்டும்‌ 
ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ இருந்து படிப்படியாக சிறிது 
சிறிதாக அதிகாரம்‌ பெற்று இந்திய அரசியலமைப்பு 
சட்டத்தின்‌ 73-ம்‌ திருத்தம்‌ மூலமாக 1992-ல்‌ மீண்டும்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளது. 


Sj 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


கிராம சமை 
சிறப்பம்சங்கள்‌ 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 39445675801 


கிராம சை சிறப்பம்சங்கள்‌ 


உ. சட்டத்தின்‌ முன்‌ அனைவரும்‌ சமம்‌ என்ற நிலையை 
நடைமுறைபடுத்திய முதல்‌ இடம்‌ கிராம சபையே. 
சாதாரன மனிதனும்‌ ஜனாதிபதியும்‌ சரிநிகர்சமமாக 
அமர்ந்து பேசும்‌ ஒரே இடம்‌ கிராம சபை. 


பெண்களுக்கு அதிகாரம்‌ அளிக்கும்‌ இடம்‌ கிராம 
சபை. 


பட்டியல்‌ இனத்தவருக்கு அதிகாரம்‌ அளிக்கும்‌ 
இடம்‌ கிராம சபை. 


கிராம சபை தீர்மானத்தை இரத்து செய்ய 
கிராமசபைக்கு மட்டுமே அதிகாரம்‌. 

சாமான்ய மனிதனாலும்‌ கேள்வி கேட்க முடியும்‌. 
எளிய மனிதனாலும்‌ தீர்மானத்தை கொண்டுவர 
முடியும்‌. 

அனைத்து துறை அதிகாரிகளையும்‌ கிராமத்தில்‌ 
ஒருசேர கூட்டி வைக்கும்‌ சபை. 

அனைத்து துறை அதிகாரிகளையும்‌ கிராமத்தில்‌ 
மக்களுக்கு பதில்‌ சொல்ல வைக்கும்‌ சபை. 


உ. 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம்‌ 1992, 
தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌, 1994 ஆகியவற்றின்‌ 
பல முக்கியக்‌ கூறுகளில்‌ கிராம சபையும்‌ ஒன்றாகும்‌. 


கீராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (39445675801 


உ இந்திய அரசியலமைப்பு திருத்தச்‌ சட்டம்‌ 1992 
சட்டப்பிரிவு 243 (ஆ) மற்றும்‌ 243 (9)-ன்படி 
கிராமத்தை சேர்ந்த வாக்காளர்‌ பட்டியலில்‌ பதிவு 
செய்யப்பட்ட நபர்கள்‌ அடங்கிய ஒரு குழுமம்‌ கிராம 
சபை ஆகும்‌. 


© மத்திய அரசு 1999-2000 ஆண்டினை கிராமசபை 
ஆண்டாக, சமூதாய தணிக்கை ஆண்டாக 
அறிவித்துள்ளது. 

e கிராமசபையே அரசியல்‌ சாசன அதிகாரத்துடன்‌ 
கூடிய ஒரு சமூக தணிக்கையாகும்‌. 


e கிராம அளவில்‌ தேவையான அதிகாரங்களையும்‌ 
செயல்முறைகளையும்‌ சட்ட மன்றத்தின்‌ சட்டம்‌ 
இயற்றல்‌ மூலம்‌ ஒரு கிராமசபை பயன்படுத்தி 
நடைமுறை படுத்தலாம்‌. 


* சிற்றூராட்சியின்‌ பரப்பிற்குள்‌ அடங்கிய, வாக்காளர்‌ 
பட்டியலில்‌ பதிவு செய்யப்பட்ட நபர்களை கொண்ட 
ஒரு அமைப்பாக கிராம சபை ஒவ்வொரு 
ஊராட்சியிலும்‌ இருக்கும்‌. 


கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசயை) aaah பத்து ரூபாய்‌ வைக்கம்‌ 59445675801 


கிராம சமை நோக்கம்‌ 


உ திட்டமிடுதல்‌, செயல்படுத்துதல்‌ கண்காணித்தல்‌ 
ஆகியவை மூலம்‌ வளர்ச்சித்‌ திட்டங்களில்‌ 
பொதுமக்களை நேரடியாக ஈடுபடுத்தி, 
வெளிப்படையான நம்பகத்‌ தன்மை கொண்ட ஊராட்சி 
நிர்வாகத்தைக்‌ கொண்டுவருவது இதன்‌ நோக்கமாகும்‌. 


* ஓவ்வொரு கிராம ஊராட்சியிலும்‌ அடித்தள மக்களாட்சி 
அமைப்பாகச்‌ செயல்படுவது கிராமசபையாகும்‌. 


* வெளிப்படையான/பொறுப்பான நிர்வாகத்தை ஊக்கு 
வித்தல்‌ 


e அனைத்து வாக்காளர்களும்‌ பங்கேற்கும்‌ அமைப்பு 


* கிராம அளவில்‌ திட்டங்களைத்‌ திட்டமிடலும்‌ 
செயல்படுத்துதலும்‌ 


உ. முடிவெடுப்பதில்‌ பொதுமக்கள்‌ நேரடியாகப்‌ 
பங்கேற்பதை ஊக்குவித்தல்‌ 


உ ஊராட்சியின்‌ நிதி வருவாயைப்‌ பெருக்க வழிமுறை 
களைக்‌ கண்டறிதல்‌ சமூக பங்களிப்பினை தொகையாக, 
உடல்‌ உழைப்பாக அளிப்பதை ஊக்குவித்தல்‌ 


உ. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல்‌. 
* பயனாளிகளைத்‌ தேர்வு செய்தல்‌ 
உ. சமூக தணிக்கைக்கு வழிவகுத்தல்‌ 


உ அனைத்து தரப்பு மக்களின்‌ அனுபவ பகிர்வினை 
கொண்டு திட்டம்‌ தீட்டுதல்‌. 


icr m Rh qiiem லய acide ககன ue அண்ட அபயன்‌ ஆணிடம்‌ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ Subab [51 9445675801 


கிராம சபைக்‌ கூட்டத்தை யார்‌ கூட்ட வேண்டும்‌ 


கிராம சபைக்‌ கூட்டத்தை கிராம ஊராட்சி மன்ற தலைவர்‌ 
கூட்ட வேண்டும்‌. ஊராட்சி மன்ற தலைவர்‌ கூட்டத்தை 
கூட்ட தவறினால்‌ ஊராட்சிகளின்‌ ஆய்வாளரான 
மாவட்டாட்சியர்‌ கிராம சபைக்‌ கூட்டத்தை கூட்ட 
அதிகாரம்‌ படைத்தவர்‌ ஆவார்‌. 


அவ்வப்போது அரசு அல்லது ஊராட்சிகளின்‌ 
ஆய்வாளரான மாவட்டாட்சியர்‌ அறிவிக்கை வாயிலாக 
கிராம சபை கூட்டத்தை கூட்டுவார்கள்‌. 


வருடத்திற்கு இரண்டு முறை சமூக தணிக்கைக்கான 
கிராம சபைக்‌ கூட்டம்‌ கூட்டப்படும்‌. கட்டாயம்‌ ஒருமுறை 
சமூக தணிக்கைக்கான கிராம சபைக்‌ கூட்டம்‌ கூட்டப்படும்‌. 


* (தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994, சட்டபிரிவு 
6(3)கிராம சபை கூட்டம்‌ கிராம ஊராட்சி தலைவரால்‌ 
கூட்டப்பட வேண்டும்‌. தலைவர்‌ இல்லாத நிலையில்‌ 
துணைத்தலைவர்‌  இக்கூட்டத்தைக்‌ நடத்துவார்‌. 
தலைவர்‌ கூட்டத்தைக்‌ கூட்டத்‌ தவறினால்‌ 
ஊராட்சிகளின்‌ ஆய்வாளர்‌ (மாவட்ட ஆட்சித்தலைவர்‌) 
கூட்டத்தை நடத்துவார்‌ 


* தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 சட்டபிரிவு 46 
1) (a) கிராம சபை கூட்டங்களை கூட்டுவது ஊராட்சித்‌ 
தலைவரின்‌ அலுவல்களில்‌ ஒன்றாகும்‌. 


/——]'——s 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியி பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ (59445675801 17 


கிராமசமை கூட்டம்‌ 
நடக்கும்‌ 
இடம்‌, நாள்‌, நேரம்‌ 


——— — —— ட பட பபப வண்டிய பாது 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [519445675801 


கிராமசரை கூட்டம்‌ நடக்கும்‌ இடம்‌, நாள்‌, நேரம்‌ 


கிராமசபை கூட்டம்‌ அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட 
ஏதாவது பொது இடத்தில்‌ நடத்தப்பட வேண்டும்‌. 


கிராமசபை கூட்டம்‌ அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட 
ஒவ்வொரு வார்டிலும்‌ சுழற்சி முறையில்‌ கட்டாயம்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌. 


அரசு அல்லது ஊராட்சிகளின்‌ ஆய்வாளரான 
மாவட்டாட்சியர்‌ சிறப்பு அறிவிக்கை மூலம்‌ அறிவித்தாலன்றி 
கிராமசபை கூட்டம்‌ அலுவலக விடுமுறை நாட்களிலோ 
பொது விடுமுறை தினங்களிலோ நடத்தக்கூடாது. 


கிராமசபை கூட்டம்‌ சுமார்‌ காலை 11.00 க்கு துவங்கப்பட 
வேண்டும்‌. 

தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 2 


Tamil Nadu Grama Sabha (Quorum and Procedure for 
Convening and Conducting of Meetings) Rules, 
1998. Rull 2. Venue and day of the meeting - 
The Grama Sabha in every Village Panchayat shall 
meet at a public place within the limits of the Vil- 
lage Panchayat. Meeting shall be held on official 
working day. No meeting shall be held on public 
holidays, unless specially notified by the Inspector, 
or by the Government. 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ 9445675801 


தமிழ்நாடு கிராம சபை ( குறைவெண்‌, கூட்டம்‌ கூட்டுதல்‌, 
மற்றும்‌ நடத்துதல்‌) திருத்த விதிகள்‌ 2006 எண்‌: 2 


Amendment To The Tamil Nadu Grama Sabha (Quorum 
and Procedure for Convening and Conducting of 
Meetings) Rules 1998 (GO 130) Rule 2. Venue, 
day and time of meeting - The Grama Sabha in every 
Village Panchayat shall meet at a public place within 
the jurisdiction of the Village Panchayat in each of 
the Ward by rotation on the date appointed by the 
President of the Village Panchayat or as the case 
may be, the Inspector at 11.00 a.m. on any working 
day. No meeting shall be held on any public holiday, 
unless specifically notified in this behalf by the 
Inspector, or the Government 


தமிழ்நாடு கிராம சபை ( குறைவெண்‌, கூட்டம்‌ கூட்டுதல்‌, 
மற்றும்‌ நடத்துதல்‌) திருத்த விதிகள்‌ 2006 எண்‌:2 - 
திருத்தம்‌ - ஊராட்சியின்‌ எல்லைக்குள்‌ அமைந்த 
ஒவ்வொரு வார்டிலும்‌ சுழற்சி முறையில்‌ ஊராட்சியின்‌ 
ஆய்வாளரால்‌ கிராம சபை நடத்த நிர்ணயிக்கப்பட்ட 
நாளில்‌ காலை முற்பகல்‌ 11 மணிக்கு கிராமசபை 
நடத்தப்பட வேண்டும்‌. 


» 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ இயக்கம்‌ (9445675801 


அறிவிப்ப விளம்பரம்‌ 


e 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (5) 9445675801 


Aai விளம்பரம்‌ 


கிராமசபை கூட்டம்‌ நடத்துவதற்கு 7 நாட்கள்‌ முன்னதாக 
கிராம சபை கூட்டம்‌ நடைபெறும்‌ நாள்‌ இடம்‌ கூட்ட 
நோக்கம்‌ (கூட்ட பொருள்‌ - அஜென்டா) அடங்கிய கிராம 
சபைக்‌ கூட்ட அறிவிப்பினை கட்டாயம்‌ வெளியிட 
வேண்டும்‌. 

கிராமத்தில்‌ முக்கிய இடங்களில்‌ விளம்பரங்கள்‌ செய்வது 
மூலமாகவும்‌, தண்டோரா மூலமாகவும்‌, 


துண்டு பிரசுரங்கள்‌ மூலமாகவும்‌ பொதுமக்களுக்கு 
கிராம சபை உறுப்பினர்களுக்கு தகவல்‌ வழங்க 
வேண்டும்‌. 

இவற்றை ஊராட்சிமன்ற தலைவர்‌ செய்ய வேண்டும்‌ 


கிராம சபை கூட்ட விளம்பரங்களை ஊராட்சி மன்ற 
உறுப்பினர்கள்‌, பொதுமக்கள்‌, அரசு சாரா தொண்டு 
நிறுவனங்கள்‌ சுய உதவிக்குழுக்கள்‌, யார்வேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌. 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 (விதி எண்‌ 3 குறைந்தபட்சம்‌ 7 
நாட்களுக்கு முன்பாக கிராம சபை கூட்டம்‌ குறித்த 
அறிவிக்கை தலைவரால்‌ வெளியிடப்பட வேண்டும்‌. 
தண்டோரா மற்றும்‌ துண்டு பிரசுரங்கள்‌ மூலம்‌ தகவல்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌. முக்கிய இடங்களில்‌ விளம்பரம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for conven- 
ing and conducting of meeting) Rules, 1998 Rull No 


கிராம பாராளுமன்றம்‌ (கீரமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ exaxbaab 9445675801 


3. Notice - For holding meeting of the Grama Sabha 
not less than seven clear days notice prior to the date 
and time of the meeting and of the subjects to be 
deliberated shall be given in the manner specified be- 
low - 


i. 


ii. 


iii. 


by beat of drum in all the habitations of the Village 
Panchayat announcing the place, date, hour and 
agenda of the meeting; 


by a written intimation of the meeting to be displayed 
by affixure in the office of the Village Panchayat 
and in a few other conspicuous public places such 
as school building, noon - meal center, television 
room, Village temple, over - head tank and so on; 
and 


a copy of the notice and the agenda shall be sent 
to the Inspector not less than seven clear days 
before the date of the meeting. 


ee" 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசபை) வெளியீ பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ [59445675801 


கூட்டப்‌ பொருள்‌ 
(அஜன்டா) 


கிராம பாராளுமன்றம்‌ (கீரமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ 39445675801 


கூட்டப்‌ பொருள்‌ (அடிஜன்டா) 


எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும்‌ அந்த கூட்ட எதாவது 
ஒரு நோக்கத்துடன்‌ குறிக்கோளுடன்‌ கூட்டப்படும்‌, கூட்டம்‌ 
எந்த நோக்கத்திற்காக என்ன பொருள்‌ தொடர்பாக நடக்க 
உள்ளது என்கின்ற விசயமே அஜன்டா என்ற வடமொழி 
சொல்லில்‌ சொல்லப்பட்டு வழக்கத்தில்‌ உள்ளது. இதை 
எலிய தமிழில்‌ கூட்ட பொருள்‌ என்று பயன்படுத்தலாம்‌. 


கூட்டம்‌ எங்கு நடைபெற உள்ளது, என்றைய தினம்‌, 
எத்தனை மணிக்கு துவங்கி நடைபெற உள்ளது, யாருடைய 
தலைமையில்‌ யாருடைய முன்னிலையில்‌ சிறப்பு 
விருந்தினராக யார்‌ யார்‌ கலந்துக்‌ கொள்ள உள்ளார்கள்‌ 
என்ன பொருள்‌ (கூட்ட நோக்கம்‌ அஜென்டா) பற்றி 
கூட்டம்‌ நடைபெற உள்ளது, யார்‌ யார்‌ எல்லாம்‌ கூட்டத்தில்‌ 
பங்கு பெறலாம்‌ கலந்துக்கொள்ளலாம்‌, தோராயமாக 
எத்தனை மணிக்கு கூட்டம்‌ நிறைவடைய உள்ளது என்ற 
விபரங்கள்‌ கூட்டத்தின்‌ நிகழ்ச்சி நிரல்‌ என்றழைக்கப்படும்‌. 
இதில்‌ உள்ள பொருள்‌ மட்டுமே அஜென்டா ஆகும்‌. 
கிராமசபை கூட்டம்‌ தொடர்க கிராம ஊராட்சிமன்ற 
ஆலோசனையுடன்‌ கூட்டப்‌ பொருளை கிராம ஊராட்சி 
மன்ற தலைவர்‌ முடிவு செய்ய வேண்டும்‌. 


கடந்தகாலங்களில்‌ நடைபெற்ற கிராமசபைக்‌ கூட்டத்தில்‌ 
நிறைவேற்றபட்ட தீர்மானங்கள்‌ மீது எடுக்கப்பட்ட 
நடவடிக்கைகள்‌ விபரமும்‌ இந்த கிராமசபைக்‌ கூட்ட 
பொருளில்‌ இடம்‌ பெற வேண்டும்‌. ஏற்கனவே நடைபெற்ற 
கிராமசபைக்‌ கூட்டத்தில்‌ நிறைவேற்றபட்ட தீர்மானங்கள்‌ 
மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்‌ விபரமும்‌ அதன்‌ மேல்‌ 
எடுக்கப்பட வேன்டிய நடவடிக்கை பற்றிய விபரங்களை 


இ அ -————À—————— P—— I டக்க அக்னி 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) ஒவளியிரு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (9445675801 


ஊராட்சி மன்ற தலைவர்‌ கிராம சபை கூட்டத்தில்‌ படிக்க 
வேண்டும்‌ 


கிராம ஊராட்சிகளின்‌ ஆய்வாளரான மாவட்டாட்சி 
தலைவர்‌, தமிழக அரசு அவ்வப்போது குறிப்பிட்ட விசயம்‌ 
தொடர்பாக கிராம சபைக்‌ கூட்டத்தை கூட்ட அறிவுரை 
வழங்கும்‌. கூடுதலாக வேறு என்ன விசயங்களை கூட்ட 
பொருளில்‌ சேர்க்க வேண்டும்‌ என்பதை கிராம ஊராட்சி 
அறிவுரையுடன்‌ ஊராட்சி மன்ற தலைவர்‌ முடிவு செய்யலாம்‌. 


கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ கூட்ட தலைவர்‌ அனுமதி பெற்று 
கிராம சபை உறுப்பினர்கள்‌ முன்மொழியும்‌ 
(தீர்மானங்களையும்‌) விசயங்களையும்‌ கூட்ட பொருளாக 
வைத்து விவாதத்திற்கு விட்டு பொரும்பான்மை கிராம 
சபை உறுப்பினர்கள்‌ ஆதரித்தால்‌ தீர்மானமாக நிறைவேற்ற 
வேண்டும்‌. 

தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 (விதி எண்‌ 6: உள்ளாட்சியின்‌ 
ஆலோசனையுடன்‌ கூட்டப்‌ பொருளை கிராம ஊராட்சி 
தலைவர்‌ ஆய்வு செய்ய வேண்டும்‌. இதில்‌ சென்ற கூட்ட 
முடிவின்‌ மேல்‌ எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரமும்‌ 
இடம்பெற வேண்டும்‌. 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for convening 
and conducting of meeting) Rules, 1998 Rull No 6. 
Agenda - The agenda for the meeting shall be prepared 
by the President in consultation with the Village Pan- 
chayat. It shall include a report on the action taken on 
the decisions of the previous meeting of the Grama 
Sabha. 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ 9445675601 


கூட்ட தலைமை 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 39445675801 


கூட்ட தலைமை 


கிராம சபைக்‌ கூட்டத்தை கிராம ஊராட்சி மன்ற தலைவர்‌ 
தாங்கி நடத்த வேண்டும்‌. ஊராட்சி மன்ற துணைத்‌ 
தலைவர்‌ இல்லாத நிலையில்‌ கிராம சபைக்‌ கூட்டத்தை 
கிராம ஊராட்சி மன்ற தலைவர்‌ தாங்கி நடத்த வேண்டும்‌. 


இருவரும்‌ கூட்டத்திற்கு வருகைதரா நிலையில்‌ கூட்டத்தை 
தலைமையேற்று வழி நடத்தலாம்‌. 


தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994, சட்ட பிரிவு 3 (6) 
கிராம சபை கூட்டம்‌ கிராம ஊராட்சி தலைவரால்‌ 
கூட்டப்பட வேண்டும்‌. தலைவர்‌ இல்லாத நிலையில்‌ 
துணைத்தலைவர்‌ இக்கூட்டத்தைக்‌ நடத்துவார்‌. தலைவர்‌ 
கூட்டத்தைக்‌ கூட்டத்‌ தவறினால்‌ ஊராட்சிகளின்‌ 
ஆய்வாளர்‌ (மாவட்ட ஆட்சித்தலைவர்‌) கூட்டத்தை 
நடத்துவார்‌ 

THE TAMIL NADU PANCHAYATS ACT, 1994 Sec: 3 
(6) Every meeting of the Grama Sabha shall be pre- 
sided over by the President and in his absence, by the 
Vice President and in the absence of both the Presi- 
dent and Vice President, by a member chosen by the 
members present at the meeting. 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (5) 9445675801 


பற்றாளர்‌ 
பார்வையாளர்‌ 
(Nodel Officer) 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து யாய்‌ அயக்கம்‌ 9445675801 


பற்றாளர்‌ பார்வையாளர்‌ (Nodel Officer) 


கிராம சபை கூட்டத்தில்‌ மாவட்டாட்சியர்‌ சார்பில்‌ கலந்துக்‌ 
கொன்டு கொண்டு கூட்டத்தில்‌ நடைபெற்ற விசயங்களை 
மாவட்டாட்சியருக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ அரசு அலுவலரே 
பற்றாளர்‌ ஆவார்‌. பார்வையாளர்‌ என்று இவரின்‌ 
அதிகாரத்தை சுருக்கிவிட இயலாது அதே நேரத்தில்‌ 
இவருக்கு கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ வாக்களிக்கும்‌ 
அதிகாரமோ முடிவெடுக்கும்‌ அதிகாரமோ இல்லை. 
Watch Dog என்ற நிலையில்‌ அவரின்‌ அதிகாரம்‌ 
இருக்கும்‌. 

ஊராட்சிகளின்‌ ஆய்வாளராகிய மாவட்டாட்சி தலைவர்‌ 
கிராமசபை கூட்டத்தை கண்காணிக்க அவர்‌ 
(மாவட்டாட்சியர்‌) சார்பில்‌ வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ 
(பிடிஓ) அந்தஸ்திற்கு குறையாத பல்வேறு துறை 
அலுவலர்களை ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும்‌ 
பற்றாளராக அனுப்பி வைக்க வேண்டும்‌. 


1. பற்றாளர்‌ குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக கூட்டம்‌ 
நடைபெறும்‌ இடத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 

2. கிராம சபை கூட்டத்தை முழுமையாக கண்காணிக்க 
வேண்டும்‌. 

3. கிராமசபை கூட்டம்‌ முடியும்‌ வரை கூட்டத்தில்‌ கட்டாயம்‌ 
இவர்‌ இருக்க வேண்டும்‌ 

4. கிராம சபை கூட்ட வருகை பதிவேட்டில்‌ கையொப்பம்‌ 
செய்ய வேண்டும்‌. 

5. கிராம சபைக்‌ கூட்டம்‌ முடிவடைந்த 72 மணி நேரத்திற்குள்‌ 
பற்றாளர்‌ தன்னுடைய அறிக்கையை மாவட்டாட்சியருக்கு 
கட்டாட்யம்‌ அனுப்பி வைக்க வேண்டும்‌. 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியி பத்து ரூபாய்‌ யக்கம்‌ (39445675801 


தமிழ்நாடு கிராம சபை (கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 8 கிராம சபை கூட்டம்‌ 
நடைபெறுவதைக்‌ கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்‌ 
தலைவர்‌/ஆய்வாளர்‌ பார்வையாளரை நியமனம்‌ 
செய்யலாம்‌. 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for conven- 
ing and conducting of meeting) Rules, 1998 Rull No 
8. Observer of the meeting - Where the meeting of the 
Grama Sabha has been convened by the Inspector, 
the Inspector shall have right to send an officer not 
below the rank of Block Development Officer as ob- 
server who shall submit a report to Inspector within 
seventy two hours of the completion of the Grama 
Sabha meeting 


E * 
கீராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெண்யீடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ [99445675801 


கிராம சபைக்‌ கூட்ட 
முடிவுகளை 
செயல்படுத்துதல்‌ 
(தொடர்‌ நடவடிக்கை) 


———————MM 4 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) ஒவளியிடு பத்து ரூயாய்‌ இயக்கம்‌ [59445675801 


கிராம சபைக்‌ கூட்ட முடிவுகளை 
நடைமுறைப்படுத்துதல்‌ 
(தொடர்‌ நடவடிக்கை) 


கிராமசபை கூட்டத்தில்‌ நிறைவேற்றப்பட்டுள்ள 
தீர்மானங்களை செயல்படுத்த நடைமுறைப்படுத்த 
வேண்டிய கடமை கிராம ஊராட்சிக்கு உள்ளது. மற்ற 
அரசு துறை சார்ந்த விசயங்களில்‌ கிராமசபை கூட்டத்தில்‌ 
நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களை சட்ட 
திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்த நடைமுறைப்படுத்த 
வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு 
உள்ளது. உரிய மேல்நடவடிக்கைகளை எடுத்து அதன்‌ 
விபரங்களை கிராம ஊராட்சிகளுக்கு தெரிவிக்க வேண்டும்‌. 
அத்தகைய விபரங்களை ஊராட்சிமன்ற தலைவர்‌ அறிந்து 
கிராம சபையில்‌ தெரிவிக்க வேண்டும்‌. 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌ 9 : ஏற்கனவே கடந்த காலத்தில்‌ 
நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்‌ எடுக்கப்பட்ட 
முடிவுகள்‌ திர்மானங்கள்‌ மீது என்ன நடவடிக்கைகள்‌ 
எடுக்கப்பட்டுள்ளது, எடுக்கப்பட்ட நடவடிக்கைள்‌ என்ன 
அதில்‌ உள்ள முன்னேற்றங்கள்‌ பற்றிய விபரங்களை 
கிராம சபை கூட்டத்தில்‌ தொடர்‌ நடவடிக்கை எடுப்பதற்காக 
படிக்கப்பட வேண்டும்‌. 


வெப்ப ப ப ப ப ப ப ப ப பப ப பப ப ப பப பப பப ப ப பபப ப்ப ப்ப 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ Subab [59445675801 


வருகை பதிவே௫ 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 9445675801 


வருகை பதிவேடு 


எந்த ஒரு கூட்டம்‌ நடைபெற்றாலும்‌ அந்த கூட்டத்திற்கு 
வருகை புரிந்து கலந்துக்‌ கொண்டவர்கள்‌ பெயர்‌ விபரம்‌ 
கையொப்பம்‌ பெறுவதற்கான உரிய வகையில்‌ வருகை 
பதிவேடு பராமரிக்க வேண்டும்‌. 


கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ பங்கேற்பவர்கள்‌ கையொப்பம்‌ 
பெறுவதற்காக தனியாக வருகைப்படிவேட்டினை 
கிராம ஊராட்சி நிர்வாகம்‌ பராமரிக்க வேண்டும்‌ 


கிராம ஊராட்சிகள்‌ தொடர்புடைய பின்வரும்‌ வருகை 
பதிவேடுகள்‌ எதையும்‌ கிராம சபை கூட்டத்தின்‌ வருகை 
பதிவேடாக பயன்படுத்தக்‌ கூடாது 


(1) கிராம ஊராட்சிகளில்‌ ஊராட்சி மன்றத்தின்‌ அனைத்து 
வகையான கூட்டங்களில்‌ (இயல்பு கூட்டம்‌ அல்லது 
சாதாரன கூட்டம்‌ அவரசக்‌ கூட்டம்‌ சிறப்புக்‌ கூட்டம்‌) 
ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள்‌ பங்கு பெறுவது 
தொடர்பான வருகை பதிவேடு உள்ளது. 


(2) கிராம ஊராட்சி தொடர்புடைய குழுக்களின்‌ வருகை 
பதிவேடுகள்‌. 


(2) கிராம ஊராட்சியில்‌ உள்ள வறுமை ஒழிப்பு சங்க செயற்குழு 
பொதுக்குழு வருகை பதிவேடுகள்‌ 

(2) கிராம ஊராட்சியில்‌ உள்ள சுய உதவி குழுக்கள்‌ 
தொடர்பான வருகை பதிவேடுகள்‌ 


இதனை கிராம சபைக்கூட்ட வருகைப்பதிவேடாக 
பயன்படுத்த கூடாது. 


து 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌, நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 9 - கூட்டத்தின்‌ நடவடிக்கைகள்‌ 
வருகை பதிவேட்டில்‌ பதியப்பட்டு முடிவு எடுப்பதற்கு 
முன்‌ படிக்கப்பட்டு நடவடிக்கைகள்‌ எடுக்கப்பட வேண்டும்‌. 
Rule 9. Attendance register - The attendance of the 
members of the Grama Sabha shall cause to be re- 


corded in a register maintained for this purpose by the 
presiding officer of the meeting. 


விதி 9 திருத்தம்‌ - தனி வருகை பதிவேடு மற்றும்‌ 
மக்கள்‌ பங்கேற்பினைப்‌ புகைப்பட நகல்கள்‌ மூலம்‌ 
கட்டாயம்‌ பதிவு செய்ய வேண்டும்‌. 

Rule 9 (amendment) The Presiding Officer shall ar- 
range to record the proceedings of the meeting by 
means of photographs (G.O. (Ms) No. 130 Rural De- 
velopment and Panchayat Raj (C4) Department, dated 
25.09.2006) 


—) A À——9À 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியிடு பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ (59445675801 


கிராம சரைக்‌ கூட்ட 
தீர்மானங்கள்‌ 
பதிவேடு மினிட்‌ நோட்‌ 
Minutes 


வப பப ப பப ப ப பப பப ப ப ப ப பப ப ப பப பப ப பபப பப ப்ப டட 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [-)9445675801 


கிராம சயைக்‌ கூட்ட தீர்மானங்கள்‌ பதிவ௫ 
மினிட்‌ நோட்‌ 


Minutes 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for conven- 
ing and conducting of meeting) Rules, 1998 Rull No 
10. Minutes - The minutes of the meeting shall be 
recorded in the same register by the presiding officer 
and it shall be read out before the conclusion of the 
meeting and the presiding officer shall then sign it. The 
minutes of the Grama Sabha meeting shall be placed 
before the Village Panchayat at its next meeting for 
consideration and further action. 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌ : 10 கிராம ஊராட்சி தலைவர்‌/ 
தலைமையேற்று கூட்டம்‌ நடத்துபவர்‌, இதற்கான தீர்மான 
பதிவேட்டில்‌ பதிவு செய்து படித்துக்‌ காட்ட வேண்டும்‌. 
பின்‌ அதில்‌ தலைமையேற்று கூட்டம்‌ நடத்துபவர்‌ 
கையொப்பமிட வேண்டும்‌ 


Sa து 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீ பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


கிராமசமை கூட்டம்‌ 

காலாண்ட௫க்கு ஒரு 
முறை கூட்டுதல்‌ 
விவாத பொருள்‌ 


cm மம க ர ட ட ப சிர ட க ர்க ல ட பத 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியி பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


கிராமசமை கூட்டம்‌ காலாண்டுக்கு ஒரு முறை 
கூட்டுதல்‌ மற்றும்‌ விவாத பொருள்‌ 


ஏப்ரல்‌ 1 முதல்‌ மார்ச்‌ 31 வரையான நிதியாண்டினை 
கணக்கில்‌ கொண்டு தமிழக அரசு ஒரு வருடத்தை நான்கு 
காலாண்டுகளாக கணக்கில்‌ எடுத்துக்கொண்டு நான்கு கிராம 
சபைக்‌ கூட்டங்களை நடத்துகின்றது. காலாண்டுக்கு ஒரு 
முறை தேசிய விடுமுறை நாட்களான ஜனவரி 26, மே 
1, ஆகஸ்ட்‌ 15, அக்டோபர்‌ 2 ஆகிய 4 நாட்களில்‌ 
கிராம சபைக்‌ கூட்டம்‌ நடத்த வேண்டும்‌. (அ. ஆ. 


நிலை எண்‌ 245 ஊ.வ. (ம) ஊ.துறை (A1) நாள்‌. 19.11.1998) 


ஏப்ரல்‌ 1 முதல்‌ ஜுன்‌ 30 வரையான ஏப்ரல்‌, மே, ஜுன்‌ 
மாதங்களுக்கான முதலாவது காலாண்டிற்கான கிராம சபை 
கூட்டத்தை தொழிலாளர்‌ தினமான மே 1-ல்‌ நடத்த 
வேண்டும்‌. 

ஜுலை 1 முதல்‌ செப்டம்பர்‌ 30 வரையான ஜுலை, 
ஆகஸ்டு, செப்டம்பர்‌ மாதங்களுக்கான இரண்டாவது 
காலாண்டிற்கான கிராம சபை கூட்டத்தை சுதந்திர தினமான 
ஆகஸ்டு 15-ல்‌ நடத்த வேண்டும்‌. 

அக்டோபர்‌ 1 முதல்‌ டிசம்பர்‌ 31 வரையான அக்டோபர்‌, 
நவம்பர்‌ டிசம்பர்‌ மாதங்களுக்கான மூன்றாவது 
காலாண்டிற்கான கிராம சபை கூட்டத்தை தேச தந்தை 
மகாத்மா காந்தி பிறந்த தினமான அக்டோபர்‌ 2 -ல்‌ நடத்த 
வேண்டும்‌. 

ஜனவரி 1 முதல்‌ மார்ச்‌ 31 வரையான ஜனவரி, 
பிப்ரவரி, மார்ச்‌ மாதங்களுக்கான நான்காம்‌ காலாண்டிற்கான 
கிராம சபை கூட்டத்தை குடியரசு தினமான சனவரி 26-ல்‌ 
நடத்த வேண்டும்‌. 


பச ரன வனா eee ரு 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியிடு பத்து ரூயாய்‌ Sudsb (5) 9445675801 


குடியரசு தின 
கிராமசமை கூட்டம்‌ 


e| 
கீராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) awais பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


குடியாரசு தின கிராமசமை கூட்டம்‌ 


* ஊராட்சியின்‌ வளர்ச்சி பணி தொடர்பாக அடுத்து வரும்‌ 
நிதி ஆண்டிற்கான திட்ட அறிக்கையினை கிராமசபை 
கூட்டத்தின்‌ முன்‌ வைத்து ஒப்புதல்‌ பெறுதல்‌ (அ. ஆ. 
நிலை எண்‌ 245 ஊ.வ. (ம) ஊதுறை (Al) நாள்‌. 
19.11.1998) 

ஓ 


கிராம ஊராட்சிகளின்‌ வரவு செலவு திட்டம்‌ ஜனவரி 26 
கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும்‌. 
(அ.ஆ.நிலை எண்‌. 223 ஊ.வ.துறை நாள்‌.20.10.1999, 
விதி 1) 3) மற்றும்‌ விதி -4) 

ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும்‌ சேர்த்தல்‌, நீக்கல்‌ 
என்ற எல்லா விபரமுமம்‌ உள்ளடக்கிய பதிவேட்டையும்‌ 
மற்றும்‌ 3 மாதங்களுக்கு ஒரு முறை பயிர்கடன்‌ பற்றிய 
பயன்தாரர்‌ விபரப்பட்டியலையும்‌ கிராம சபையில்‌ 
பார்வைக்கு வைக்க வேண்டும்‌. ௮.ஆ.(3 (டி) எண்‌. 
கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு (எப்‌ 1) 
துறை நாள்‌ 31.01.2008 

ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்‌ 
எடுக்கப்பட்ட முடிவுகள்‌, அதன்மீது எடுக்கப்பட்ட மேல்‌ 
நடவடிக்கைள்‌ இந்த கிராம சபை கூட்டத்தில்‌ தொடந்து 
நடவடிக்கைகள்‌ எடுப்பதற்காக படிக்கப்பட வேண்டும்‌. 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து மாய்‌ அயக்கம்‌ 9445675801 


தொழிலாளர்‌ தின 
கிராறசமை கூட்டம்‌ 


ல்‌ ———— EG 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ (59445675801 


தொழிலாளர்‌ தின கிராமசமை கூட்டம்‌ 


அரசின்‌ பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளின்‌ கீழ்‌ 
பயன்பெறும்‌ பயனாளிகள்‌ பட்டியல்‌ மற்றும்‌ ஊராட்சிகள்‌ 
ஒப்புதல்‌ அளித்த வளர்ச்சிப்‌ பணிகள்‌ கிராம சபைக்‌ 
கூட்டத்தில்‌ வைக்கப்படுதல்‌. (அ. ஆ. நிலை எண்‌ 245 
ஊ.வ. (ம) ஊ.துறை (A1) நாள்‌. 19.11.1998) 
ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பயிர்கடன்‌ 
பற்றிய பயன்தாரர்‌ விபரப்பட்டியலையும்‌ கிராம சபையில்‌ 
பார்வைக்கு வைக்க வேண்டும்‌. அ.ஆ.(3 (டி) எண்‌. 
கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு (எப்‌ 1) 
துறை நாள்‌ 31.01.2008 

ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்‌ 
எடுக்கப்பட்ட முடிவுகள்‌, அதன்மீது எடுக்கப்பட்ட மேல்‌ 
நடவடிக்கைள்‌ இந்த கிராம சபை கூட்டத்தில்‌ தொடந்து 


நடவடிக்கைகள்‌ எடுப்பதற்காக படிக்கப்பட வேண்டும்‌. 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (5) 9445675801 


சுதந்திர தின 
கிராமசமை கூட்டம்‌ 


— * 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு udi ரூபாய்‌ இயக்கம்‌ [9445675801 


சுகுந்திர தின கிராமசமை கூட்டம்‌ 


வறுமை ஒழிப்புத்‌ திட்டம்‌ உட்பட அனைத்து 
துறைகளிலும்‌ மேற்கொள்ளப்படும்‌ திட்டங்களினால்‌ 
தனிநபர்‌ மற்றும்‌ சமுதாயத்தினர்‌ ஒவ்வொரு திட்டத்தின்‌ 
கீழும்‌ பயன்பெறும்‌ தன்மையினை எடுத்துரைத்தல்‌) 
(அ. ஆ. நிலை எண்‌ 245 ஊ.வ. (ம) ஊ.துறை (Al) 
நாள்‌. 19.11.1998) 

ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பயிர்கடன்‌ 
பற்றிய பயன்தாரர்‌ விபரப்பட்டியலையும்‌ கிராம சபையில்‌ 
பார்வைக்கு வைக்க வேண்டும்‌. ௮.ஆ.(3 (டி) எண்‌. 
கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு (எப்‌ 1) 
துறை நாள்‌ 31.01.2008 


ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்‌ 
எடுக்கப்பட்ட முடிவுகள்‌, அதன்மீது எடுக்கப்பட்ட மேல்‌ 
நடவடிக்கைள்‌ இந்த கிராம சபை கூட்டத்தில்‌ தொடந்து 
நடவடிக்கைகள்‌ எடுப்பதற்காக படிக்கப்பட வேண்டும்‌. 


f-—--—— வனி யய eae 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ (59445675801 


மகாத்மா காந்தி 
பிறந்த நாள்‌ 
கிராமசமை கூட்டம்‌ 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ [519445675801 


மகாத்மா காந்தி பிறந்த நாள்‌ 
கிராமசபை கூட்டம்‌ 


ஊராட்சி மற்றும்‌ அரசின்‌ இதர துறைகள்‌ மேற்கொள்ளும்‌ 
வளர்ச்சி பணிகள்‌ குறித்து இடைநிலை ஆய்வு 
மேற்கொள்ளல்‌. அரசாணை (நிலை) எண்‌ 245 ஊரக 
வளர்ச்சி (சி1-) துறை நாள்‌ 19.11.1998 

ஊராட்சியின்‌ முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கை 
மற்றும்‌ வரவு செலவு கணக்கின்‌ மீதான தணிக்கை 
குறிப்புகள்‌ கிராம கூட்டத்திற்கு முன்‌ சமர்ப்பித்தல்‌. 
அரசாணை (நிலை) எண்‌ 245 ஊரக வளர்ச்சி (சி1-) 
துறை நாள்‌ 19.11.1998 

ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பயிர்கடன்‌ 
பற்றிய பயன்தாரர்‌ விபரப்பட்டியலையும்‌ கிராம சபையில்‌ 
பார்வைக்கு வைக்க வேண்டும்‌. ௮.ஆ.(3 (டி) எண்‌. 
கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு (எப்‌ 1) 
துறை நாள்‌ 31.01.2008 

ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில்‌ 
எடுக்கப்பட்ட முடிவுகள்‌, அதன்மீது எடுக்கப்பட்ட மேல்‌ 
நடவடிக்கைள்‌ இந்த கிராம சபை கூட்டத்தில்‌ தொடந்து 
நடவடிக்கைகள்‌ எடுப்பதற்காக படிக்கப்பட வேண்டும்‌. 


ie TT rT TET eet உழ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


கோரம்‌ குறைவெண 


-= . 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூமாய்‌ இயக்கம்‌ (59445675801 


கிராம சபைக்‌ கூட்டத்தில்‌ கட்டாயம்‌ 
கலந்துக்கொள்ள வேண்டிய குறைந்து நபர்கள்‌ 
எண்ணிக்கை கோரம்‌ குறைவெண்‌ MTD 


(விதி 4) கிராம சபை கூட்டம்‌ நடத்துவதற்கு 
மக்கட்தொகையில்‌ 10-ல்‌ ஒரு பங்கிற்கு குறையாமல்‌ 
குறைவெண்‌ வரம்பு இருக்க வேண்டும்‌. (அ.ஆ.நிலை 
எண்‌. 130 ஊ.வ.(ம) ஊ. துறை (சி4) நாள்‌. 25.09.2006 
ன்படி குறைவெண்‌ வரம்பு மக்கள்‌ தொகைக்கு ஏற்ப 
மாற்றப்பட்டுள்ளது). விதி திருத்தம்‌ அ.ஆ.நிலை எண்‌.130 
ஊ.வ.(ம) ஊ.துறை (சி4) நாள்‌.25.09.2006 


e கிராம சபை கூட்டம்‌ கூட்டுதல்‌, நடத்துதல்‌ மற்றும்‌ 
கூட்டத்தில்‌ கலந்து கொள்ள வேண்டியவர்களின்‌ 
குறைவெண்‌ வரம்பு (அ.ஆ.நிலை எண்‌ 150 ஊ.வ.துறை 
(Al) நாள்‌. 17.07.1998 மற்றும்‌ தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ 
சட்டம்‌ 1994,8.1.3) 

© 


கிராம சபை கூட்டம்‌ கூட்டுதல்‌, நடத்துதல்‌ மற்றும்‌ 
கூட்டத்தில்‌ கலந்து கொள்ள வேண்டியவர்களின்‌ 
குறைவெண்‌ வரம்பு விதிகள்‌ அ.ஆ.நிலை எண்‌ 150 
ஊ.வ. துறை (சி1) நாள்‌. 17.07.1998 என்ற அரசாணையின்‌ 
விதி -9 ,4 க்கு கீழ்க்கண்டவாறு விதி திருத்தம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. 

விதி 2 திருத்தம்‌ - ஊராட்சியின்‌ எல்லைக்குள்‌ அமைந்த 
ஒவ்வொரு வார்டிலும்‌ சுழற்சி முறையில்‌ ஊராட்சியின்‌ 
ஆய்வாளரால்‌ கிராம சபை நடத்த நிர்ணயிக்கப்பட்ட 
நாளில்‌ காலை முற்பகல்‌ 11 மணிக்கு கிராமசபை 
நடத்தப்பட வேண்டும்‌. 


ப ப. ப பப்ப பப ப பப பப்ப பப பப பது 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [51 9445675801 


விதி 4 குறைவெண்‌ வரம்பிற்கு விதி திருத்தம்‌ . மக்கள்‌ 
தொகை குறைவெண்‌ எண்‌. வரம்பு 500 1 வரை 501 50 
முதல்‌ 3000 வரை 3001 100 முதல்‌ 10000 வரை 200 
-1000156 மேல்‌ 300 வ. 4 3 2 


€ கூட்டம்‌ தொடங்கிய 2/1 மணி நேரத்திற்குள்‌ கோரம்‌ 
இல்லையெனில்‌ அக்கூட்டம்‌ ஒத்திவைக்கப்பட 
வேண்டும்‌. மீண்டும்‌ கூட்டம்‌ நடைபெறும்‌ நாள்‌ அறிவிப்பு 
செய்ய வேண்டும்‌. (விதி 5) . 

* கிராம சபை கூட்டத்தில்‌ கலந்துகொள்ளும்‌ 
உறுப்பினர்களில்‌ 3/1 பங்குக்குக்‌ குறையாமல்‌ மகளிர்‌ 
இடம்‌ பெற வேண்டும்‌. 

ஓ 


கிராம ஊராட்சியின்‌ மொத்த மக்கட்தொகையில்‌ 
ஆதிதிராவிடர்‌/பழங்குடியின பிரிவினரின்‌ விகிதாச்சாரம்‌ 
எதுவோ அதே விகிதாச்சாரத்தின்‌ அடிப்படையில்‌ 
அவ்வுறுப்பினர்கள்‌ பங்குபெற வேண்டும்‌. 

தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 4 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for 
convening and conducting of meeting) Rules, 1998 
Rull No 4. Quorum for a meeting - No subject 
shall be taken up for deliberation at a meeting of 
the Grama Sabha unless there be present one/tenth 
of the total number of the members of the Grama 
Sabha. 


— . 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வவளியிடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ [59445675801 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌, நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 5 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for 
convening and conducting of meeting) Rules, 1998 
Rull No 5. Adjournment of the meeting - If within 
half an hour after the time appointed for the 
meeting, the requisite quorum is not available, the 
meeting shall stand adjourned to a date and time 
to be notified to the members by the  presiding 
officer. 


ன பபப ப பபப ப அ அ s‘ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூமாய்‌ அயக்கம்‌ (9445675801 


கிராம சமை நடத்த 
செலவினம்‌ 


——————— See eee 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசபை) வெளியீ பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ (59445675801 


கிராம சமை நடத்த செலவினம்‌ 


கிராம சபை கூட்டம்‌ நடத்துவதற்கான செலவினங்களை 
ஊராட்சி மன்ற ஒப்புதலுடன்‌, அதிகபட்சமாக ரூ.1000/- 
(ரூபாய்‌ ஆயிரம்‌ மட்டும்‌) செலவினம்‌ மேற்கொள்ள 
ஊராட்சி தலைவர்களுக்கு அதிகாரம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
3- வது உயர்மட்டக்குழு M.K.Stalin Committee 
பரிந்துரைப்படி, அரசாணை (நிலை) எண்‌ 160 ஊரக 
வளர்ச்சி (சி-1) துறை நாள்‌ 30.09.2008 

கூட்ட செலவுகள்‌ தொடர்பான அரசாணைகள்‌ 1. 
அரசாணை (நிலை) எண்‌ 160 ஊரக வளர்ச்சி (சி-1) 
துறை நாள்‌ 30.09.2008 (செலவினம்‌ ரூ 1000) 

2. அரசாணை (நிலை) எண்‌ 76 ஊரக வளர்ச்சி (சி- 
1) துறை நாள்‌ 26.03.2000 (செலவினம்‌ ரூ 500) (இந்த 
அரசாணை தற்சமயம்‌ நடைமுறையில்‌ இல்லை. அரசாணை 
(நிலை) எண்‌ 160 ஊரக வளர்ச்சி (சி-1) துறை நாள்‌ 
30.09.2008-ன்‌ படி செலவினம்‌ ரூ 1000 ஆக 
உயர்த்தப்பட்டுள்ள அரசாணை நடைமுறையில்‌ உள்ளது) 
கிராம சபை தொடர்பான பதிவேடுகள்‌ 


வருகை பதிவேடு 


£ அஜெண்டா பதிவேடு 

தீர்மான பதிவேடு 

© பல்வேறு துறைகளின்‌ மூலம்‌ செயல்படுத்தப்படும்‌ திட்டப்‌ 
பயனாளிகள்‌ விபரம்‌ 


ஊராட்சிகளில்‌ கணக்கு தலைப்பு வாரியான வரவு 


செலவின்‌ விபரம்‌ 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ [509445675801 


ஊராட்சி கணக்குகளின்‌ ஆண்டறிக்கை, 

ஊராட்சி கணக்குகளின்‌ தணிக்கை அலுவலர்‌ தணிக்கை 
குறிப்பு 

ம.கா.தே.ஊ,வே.உ.திட்டம்‌ தொடர்பான அனைத்து வரவு 
செலவின்‌ பதிவேடுகள்‌ 

மற்றும்‌ அரசால்‌ அவ்வப்போது கிராம சபை ஓப்புதலுக்கு 
வைக்கப்பட வேண்டிய பொருள்‌ சார்ந்த ஆவணங்கள்‌ 


ஆகும்‌ 


———M—————————Àà 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீ பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (539445675801 


கிராம சமை பற்றி உயர்‌ 
அதிகார மையங்களுக்கு 
அனுப்ப வேண்டிய 
அறிக்கைகள்‌ 


E E னை தை கண்க வடட லல க்கத்‌ 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 9445675801 


கிராம சமை பற்றி உயர்‌ 
அதிகார மையங்களுக்கு அனுப்ப 
வேண்டிய அறிக்கைகள்‌ 


கிராம சபைக்‌ கூட்டம்‌ தொடர்பாக ஊராட்சி தலைவர்‌ 
பற்றாளர்‌ மாவட்ட ஆட்சியர்‌ ஊரக வளர்ச்சி துறை 
இயக்குநர்‌ போன்ற அதிகார மையங்கள்‌ கட்டாயம்‌ 
அறிக்கை அனுப்ப வேண்டிய நிலையில்‌ உள்ளார்கள்‌. 


1. கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள்‌ மாவட்ட ஆட்சியருக்கு 
அறிக்கை 


கிராம சபைக்‌ கூட்டம்‌ முடிந்த 3 நாட்களுக்குள்‌ கிராம 
ஊராட்சி மன்ற தலைவர்கள்‌ கிராம சபையில்‌ எடுக்கப்பட்ட 
முடிவுகள்‌ தொடர்பான அறிக்கையினை கிராம சபைக்‌ 
கூட்ட தீர்மானங்கள்‌ நகலை இணைத்து வட்டார வளர்ச்சி 
அலுவலர்‌ (கிராம ஊராட்சி) மூலமாக ஊராட்சிகளின்‌ 
ஆய்வாளரான மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்க 
வேண்டும்‌ ( தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌, 
நடத்துதல்‌) விதிகள்‌ 1998 விதி எண்‌ - 11) 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for conven- 
ing and conducting of meeting) Rules, 1998 Rull No 
11. Submission of the minutes - A copy of the minutes 
of the meeting shall be submitted to the Inspector 
within three days of the date of the meeting. 


cc கரட்‌ RIT > 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ கயக்கம்‌ [519445675801 


2. ஊரக வளர்ச்சி துறை இயக்குநருக்கு மாவட்ட ஆட்சியர்கள்‌ 
அறிக்கை 


கிராம சபைக்‌ கூட்டம்‌ முடிந்த ஒரு வார காலத்திற்குள்‌ 
மாவட்ட ஆட்சியர்கள்‌ மாவட்டம்‌ முழுவது கிராசபைக்‌ 
கூட்டத்தில்‌ நடைபெற்ற விபரங்கள்‌ அடங்கிய விரிவான 
அறிக்கையை ஊரக வளர்ச்சி துறை இயக்குநருக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும்‌ அரசாணை (நிலை) எண்‌ 
245 ஊரக வளர்ச்சி (சி-1) துறை நாள்‌ 19.11.1998 


3. தமிழக அரசுக்கு ஊரக வளர்சி துறை இயக்குநர்‌ அறிக்கை 


கிராம சபைக்‌ கூட்டம்‌ முடிந்த ஒரு வார காலத்திற்குள்‌ 
மாவட்ட ஆட்சியர்கள்‌ மாவட்டம்‌ முழுவது கிராசபைக்‌ 
கூட்டத்தில்‌ நடைபெற்ற விபரங்கள்‌ அடங்கிய விரிவான 
அறிக்கையை ஊரக வளர்ச்சி துறை இயக்குநருக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும்‌. ஊரகவளர்சி துறை இயக்குநர்‌ 
தமிழகம்‌ முழுவதும்‌ உள்ள மாவட்டாட்சியர்கள்‌ அறிக்கை 
ஒருங்கிணைத்து காலாண்டிற்கு ஒரு முறை தமிழக அரசுக்கு 
ஊரக வளர்ச்சி துறை முதன்மை செயலாளர்‌ மூலமாக 
அனுப்பி வைக்க வேண்டும்‌ அரசாணை (நிலை) எண்‌ 
245 ஊரக வளர்ச்சி (A-1) துறை நாள்‌ 19.11.1998 


4. பற்றானர்‌ அறிக்கை 


கிராம சபைக்‌ கூட்டம்‌ முடிவடைந்த 72 மணி நேரத்திற்குள்‌ 
பற்றாளர்‌ தன்னுடைய அறிக்கையை மாவட்டாட்சியருக்கு 
கட்டாயம்‌ அனுப்பி வைக்க வேண்டும்‌. 


———————— ——— உட பத 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீரு பத்து ரூயாய்‌ Subab [59445675801 


தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , நடத்துதல்‌) 
விதிகள்‌ 1998 விதி எண்‌: 8 


The Tamil Nadu Grama Sabha (Procedure for conven- 
ing and conducting of meeting) Rules, 1998  Rull 
No $8. observer who shall submit a report to 
Inspector within seventy two hours of the comple- 
tion of the Grama Sabha meeting 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ [59445675801 


கிராம சமை 
மேற்கொள்ளும்‌ பணிகள்‌ 


கிராம சபை செய்ய வேண்டிய கடமைகள்‌ 


2. பயனாளிகள்‌ பட்டியல்‌ 


கிராம சபையும்‌ மகாத்மா காந்தி தேசிய 
வேலை உறுதியளிப்பு திட்டமும்‌ 
வறுமை ஒழிப்பு திட்டங்கள்‌ 


——————————— — eda ee 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) aaas பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ 59445675801 


கிராம சமை மேற்கொள்ளும்‌ பணிகள்‌ 


கிராம சபை செய்ய வேண்டிய கடமைகள்‌ 
பயனாளிகள்‌ பட்டியல்‌ 
கிராம சபையும்‌ மகாத்மா காந்தி தேசிய வேலை 
உறுதியளிப்பு திட்டமும்‌ 

4. வறுமை ஒழிப்பு திட்டங்கள்‌ 
கிராம சமை செய்ய வேண்டிய கடமைகள்‌ 


கிராம ஊராட்சி கூட்டத்தில்‌ நிறைவேற்றப்பட்ட கிராம 
ஊராட்சியில்‌ ஆண்டு நிர்வாக அறிக்கையை அடுத்து 
வரும்‌ கிராம சபை கூட்டத்தில்‌ கிராம ஊராட்சி 
தலைவரால்‌ வாசித்து காட்டப்பட வேண்டும்‌. 
(அ.ஆ.நிலை எண்‌.248 ஊ.வ.துறை நாள்‌.03.12.1999, 
விதி 2) 5)) 

கிராம ஊராட்சிகளின்‌ தணிக்கை அறிக்கையையும்‌ 
தணிக்கையாளருக்கு அளித்த பதிலுடன்‌ கிராம சபை 
கூட்டத்தில்‌ ஒப்புதலுக்காக வைக்க வேண்டும்‌. 
அ.ஆ.நிலை எண்‌.59 ஊ.வ.துறை நாள்‌.07.03.2000 விதி 
1) 7) 

கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல்‌ அளித்தல்‌. 

* அரசு அவ்வப்போது அறிவிக்கை வாயிலாக 
ஒப்படைக்கும்‌ பிற அலுவல்கள்‌. 

திட்டப்‌ பயனாளிகளைக்‌ கிராம ஊராட்சிகள்‌ தெரிவு 
செய்தல்‌. பயனாளிகளின்‌ பட்டியலுக்கு ஒப்புதல்‌ 
அளித்தல்‌. 


2 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூமாய்‌ அயக்கம்‌ (59445675801 


ஊராட்சியிடம்‌ ஒப்படைக்கப்பட்ட எல்லாதிட்டங்களையும்‌ 
நிறைவேற்றுவதில்‌ ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு 
செய்தல்‌ மற்றும்‌ நடப்பாண்டு பணிகளை பரிசீலித்தல்‌. 
கிராம ஊராட்சி பகுதியிலுள்ள பல்வேறு 
சமுதாயத்தினரிடையே சமுதாய நல்லிணக்கத்திற்கு 
வழிவகை செய்தல்‌ 

ஊராட்சியின்‌ முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கை 
தயாரித்தல்‌. 

சமூதாய வளர்ச்சி திட்டத்திற்கு பொது மக்கள்‌ தாமாகவே 
முன்வந்து பணம்‌ அல்லது பொருள்‌ அல்லது உழைப்பை 
அளிக்க மக்களை ஒன்று திரட்டி ஊக்குவித்தல்‌. 
ஊராட்சியின்‌ வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல்‌ 
அளித்தல்‌ மற்றும்‌ அக்கணக்கின்‌ தணிக்கை மீதான 
குறிப்புகளுக்கு பதிலை கிராம சபை கூட்டத்தில்‌ 
சமர்ப்பித்தல்‌ (அ.ஆ.நிலை எண்‌ : 152 ஊ.வ.துறை 
(Al) நாள்‌. 20.07.1998 மற்றும்‌ தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ 
சட்டம்‌ 1994,8.9.3) 


ஆண்டு வரவு / செலவு திட்டத்திற்கு ஒப்புதல்‌ அளித்தல்‌ 
ஒவ்வொரு கிராம சபை கூட்டதிலும்‌ அந்த நிதி ஆண்டின்‌ 
முந்தைய மாதம்‌ வரை உள்ள வரவு / செலவு கணக்குகள்‌ 
வைக்கப்பட வேண்டும்‌. அ.ஆ.எண்‌.43, ஊ.வ. (ம) 


ஊ.து. நாள்‌. 21.02.2000 


————————— ப்‌ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியிடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (99445075601 


கிராம சபையும்‌ பயனாளிகள்‌ பாட்டியல்‌ 


கிராம சபையானது சமூக தணிக்கைக்கான வலுவுள்ள 
அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களின்‌ 
கீழ்‌ பல்வேறு துறைகளில்‌ பயனடையும்‌ பயனாளிகள்‌ 
பட்டியலுக்கு ஒப்புதல்‌ வழங்கும்‌ அமைப்பாகவும்‌ மற்றும்‌ 
திட்டப்பணிகளை சமூக தணிக்கை செய்யும்‌ 
அமைப்பாகவும்‌ கிராம சபை விளங்குகிறது. அ.ஆ.எண்‌.6 
ஊ.வ.(ம) ஊ.துறை (சி1) நாள்‌-22.01.2007ன்படி 
அமைக்கப்பட்ட -3 வது உயர்மட்டக்குழு பரிந்துரை 
தாட்கோ செயல்படுத்தும்‌ தனிநபர்‌ திட்டப்‌ பயனாளிகள்‌ 
பட்டியல்‌ கிராம சபை முன்‌ வைக்கப்பட வேண்டும்‌. 
அ.ஆ.எண்‌. 148 ஆதி திராவிடர்‌ / பழங்குடியினர்‌ 
நலத்துறை நாள்‌. -26.12.2007 

ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும்‌ சேர்த்தல்‌, நீக்கல்‌ 
என்ற எல்லா விபரமுமம்‌ உள்ளடக்கிய பதிவேட்டையும்‌ 
மற்றும்‌ 3 மாதங்களுக்கு ஒரு முறை பயிர்கடன்‌ பற்றிய 
பயன்தாரர்‌ விபரப்பட்டியலையும்‌ கிராம சபையில்‌ 
பார்வைக்கு வைக்க வேண்டும்‌. ௮.ஆ.(3 (டி) எண்‌. 
கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்பு (எப்‌ 1) 
துறை நாள்‌ 31.01.2008 

வருவாய்த்‌ துறை மூலம்‌ தயார்‌ செய்ய படும்‌ வீட்டு 
மனை பட்டா, 2 ஏக்கர்‌ தரிசு நிலம்‌, அனைத்து ஓய்வூதிய 
பயனாளிகள்‌ பட்டியல்‌, விலையில்லா ஆடு! மாடு பெறும்‌ 
பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்க 
வேண்டும்‌. ஆட்சேபணை இருப்பின்‌, அதன்‌ மீது மேல்‌ 
நடவடிக்கை தொடரப்பட வேண்டும்‌. ௮.ஆ.எண்‌.231 
வருவாய்‌ (வ.நி. 3.2) நாள்‌. 29.04.2008 


le R I EAE ட தியப அதல படட NIS ELI. NE 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) aaae பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


அனைத்து திருமண உதவி மற்றும்‌ நலத்திட்டங்களின்‌ 
கீழ்‌ தகுதியான பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம சபை 
தகவலுக்கு வைக்கப்பட வேண்டும்‌. அ.ஆ.நிலை எண்‌. 
60 சமூக நலம்‌ மற்றும்‌ சத்துணவு திட்டத்துறை 
நாள்‌.02.06.2008 

அரசு அவ்வப்போது கிராம ஊராட்சிக்கு ஒப்படைக்கும்‌ 
திட்டங்கள்‌ அனைத்தையும்‌ கிராம ஊராட்சி தலைவர்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. ச.பி-110ன்படி கிராம 
ஊராட்சியில்‌ கட்டாய கடமைகளில்‌ வருகிறது. தமிழ்நாடு 
ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 ச.பி.1) 46(ன)க்கு சட்ட 
திருத்தம்‌ (2008/41) அ.ஆ.எண்‌. 102 ஊ.வ.(ம) ஊ.து 
(ப்‌.ரா1-) நாள்‌. -18.06.2008 

மாற்று திறனாளிகள்‌ நலத்துறை மூலம்‌ வழங்கப்படும்‌ 
பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம சபை ஒப்புதல்‌ பெறப்பட 
வேண்டும்‌. 

வரைவு வாக்காளர்‌ பட்டியல்‌ மற்றும்‌ ஓய்வூதிய 
பயன்தாரார்‌ பட்டியல்‌ மற்றும்‌ வறுமைக்‌ கோட்டில்‌ 
விடுபட்ட முதியோர்‌ ஆதரவற்றோர்‌ பயனாளி சேர்ப்பு 
பட்டியல்‌ ஒப்புதலுக்கு வைக்கப்பட வேண்டும்‌. 
தூய்மை இந்தியா திட்டத்தில்‌ தனியார்‌ இல்லக்‌ 
கழிப்பறைகள்‌ மற்றும்‌ திட, திரவ கழிவு மேலாண்மை 
தொடர்பான பட்டியல்கள்‌ கிராமசபை ஒப்புதல்‌ பெற 
வேண்டும்‌. (அ.ஆ.எண்‌. 121,ஊ.வ. (ம) ஊது. (ம.அ.தி.1-) 
நாள்‌.28.11.2012 மற்றும்‌ அ.ஆ.எண்‌.47, ஊ.வ. (ம)ஊ.து. 
(ம.அ.திஎ 1) நாள்‌. 26.03.2015) 

முதலமைச்சரின்‌ சூரிய சக்தியுடன்‌ கூடிய நெசவாளர்கள்‌ 
வீடுகள்‌ திட்டத்தின்‌ அ.ஆ.எண்‌.231, கைத்தறி, 
கைத்திறன்‌, துணி நூல்‌ மற்றும்‌ கதர்‌ (டி2-) நாள்‌ 
-22.10.2013ன்படி, பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம சபை 
ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும்‌. 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு மத்து யாய்‌ அயக்கம்‌ 9445675801 


முதலமைச்சரின்‌ சூரிய சக்தியுடன்‌ கூடிய பசுமை வீடுகள்‌ 
திட்டத்தின்‌ பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம சபை 
ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும்‌. மேலும்‌ தகுதி வாய்ந்த 
வறுமை கோட்டிற்கு கீழ்‌ வாழும்‌ பட்டியலில்‌ 
சேர்க்கப்படாத புதிய நபர்களின்‌ பட்டியலும்‌ கிராம சபை 
ஒப்புதல்‌ பெற்று வறுமைக்‌ கோட்டு கீழ்‌ வாழும்‌ 
பட்டியலில்‌ சேர்க்கப்படும்‌. அ.ஆ.எண்‌. 74, ஊ.வ. (ம) 


ஊ.து. (மா. அ.தி.1-) நாள்‌. -25.06.2014 


இந்திரா நினைவு திட்ட பயனாளிகள்‌ பட்டியல்‌ கிராம 
சபை ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும்‌. மேலும்‌ 
இத்திட்டத்திற்கான சமூக தணிக்கை , தமிழ்நாடு மாநில 
சமூக தணிக்கை சங்கத்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ எனவும்‌ 
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அ.ஆ.எண்‌.78, ஊ.வ. (ம)ஊ.து. 
(ம.அ.தி.1-) நாள்‌.03.07.2014 

அ.ஆ.நிலை எண்‌. 47 ஊ.வ.(ம) ஊ.துறை நாள்‌. 
-26.03.2015ன்படி அமைக்கப்படும்‌ திடக்‌ கழிவுத்‌ திட்ட 
மேலாண்மை பணிகளை அங்கீகரிக்கும்‌ அமைப்பாகவும்‌, 
உரிய சமூக தணிக்கை செய்யும்‌ அமைப்பாகவும்‌ கிராம 
சபை விளங்கும்‌ 


—«— — ———— — J— வைதக்‌ அகட டட கலக வத்‌ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசயை) வெளியீரு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (99445675601 


கிராம சயையும்‌ வறுமை ஒழிப்பு திட்டங்கள்‌ 


வறுமை ஒழிப்பு திட்டங்கள்‌, சமூதாய மேம்பாட்டுத்‌ 
திட்டங்கள்‌ மற்றும்‌ கட்டமைப்புத்‌ திட்டங்கள்‌ என்ற 
அனைத்து திட்டப்‌ பணி விபரங்களை கிராம சபை முன்‌ 
வைக்கப்பட வேண்டும்‌. 

தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திற்கு 
கிராம சபை ஒரு தாய்‌ அமைப்பாகும்‌. இந்த இயக்கத்தின்‌ 
செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த கிராம சபையானது 
ஒப்புதல்‌ வழங்கும்‌ முக்கிய அமைப்பாகும்‌. இதில்‌ %50 
மகளிர்‌ கட்டாயம்‌ கலந்து கொள்ள வேண்டும்‌. தமிழ்நாடு 
மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில்‌, ஊராட்சியானது 
இணைந்து செயல்பட கிராம சபை தீர்மான அங்கீகாரம்‌ 
தேவை. 

மக்கள்‌ நிலை ஆய்வின்‌ மூலம்‌ கண்டறியப்பட்ட ஏழை 
மக்கள்‌ பட்டியலுக்கு கிராம சபை ஒப்புதல்‌ பெறப்பட 
வேண்டும்‌. கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு அங்கீகாரமும்‌, 
கிராம வறுமை ஒழிப்பு சங்கம்‌, சமூக தணிக்கை குழு 
மற்றும்‌ இதர துணைக்குழு தேர்வு பட்டியல்கள்‌ கிராம 
சபை ஒப்புதல்‌ பெறப்பட வேண்டும்‌. கணக்காளர்‌, மாற்று 
திறனாளி பணியாளர்‌ மற்றும்‌ சமூதாய பயிற்றுநர்‌ 
போன்றவர்கள்‌ நியமனத்திற்கு கிராமசபை ஒப்புதல்‌ 
பெறப்பட வேண்டும்‌. 

ஊராட்சிக்கு இத்திட்டம்‌ தொடர்பான நிதி வழங்க கிராம 
சபை பரிந்துரைக்கிறது. கிராம வறுமை ஒழிப்பு 
சங்கத்திற்கு வழங்கப்பட்ட நிதி முறையாக 
செலவழிக்கப்படுவதை மக்களுக்கு தெரிவித்து ஒப்புதல்‌ 
அளிக்கிறது. இயக்கத்தின்‌ செயல்பாடுகளின்‌ காலாண்டு 
அறிக்கைகளுக்கு கிராம சபை ஒப்புதல்‌ அளிக்கிறது. 


* 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ இயக்கம்‌ (59445675801 


மக்கள்‌ நிலை ஆய்வு மூலம்‌ கண்டறியப்பட்ட இலக்கு 
மக்கள்‌ பட்டியல்‌ கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்கப்பட 
வேண்டும்‌. சமூக தணிக்கை குழு முன்பு கிராம வறுமை 
ஒழிப்பு சங்கத்தின்‌ செயல்பாடுகள்‌ தொடர்பான 
பதிவேடுகள்‌ ஒப்புதலுக்கு வைக்கப்பட வேண்டும்‌. 

12.01.2014 முதல்‌ கிராம ஊராட்சி தலைவர்‌ தலைமையில்‌ 
மகளிர்‌ சபை கூட்டம்‌ (பெண்கள்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ 
பிரச்சனைகள்‌ குறித்து விவாதிக்க அனைத்துத்‌ துறை 
அலுவலர்கள்‌ பங்கேற்புடன்‌) நடத்தப்பட்டு 26.01.2014 
கிராம சபையில்‌ ஒப்புதல்‌ பெறப்பட்டது. ஒவ்வொரு 
ஆண்டும்‌ இதனை நடத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


கிராம சரையும்‌ மகாத்மா காந்தி தேசிய வேலை 
உறுகியளிரய்பு திட்டமும்‌ 


அரசு அவ்வப்போது கிராம ஊராட்சிக்கு ஒப்படைக்கும்‌ 
திட்டங்கள்‌ அனைத்தையும்‌ கிராம ஊராட்சி தலைவர்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. இதன்படி மகாத்மா காந்தி 
தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தை செயல்படுத்தும்‌ 
அமைப்பு ச.பி.-110ன்படி கிராம ஊராட்சியில்‌ கட்டாய 
கடமைகளில்‌ வருகிறது. தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 
1994 549.1) 46(ன)க்கு சட்ட திருத்தம்‌ (2008/41) 
அ.ஆ.எண்‌. 102 ஊ.வ.(ம) ஊது (ப.ரா1-) நாள்‌. 
-18.06.2008ன்படி, 18.06.2008 முதல்‌ 


கிராம ஊராட்சியே இத்திட்டத்தினை கிராம சபையின்‌ 
ஒப்புதல்‌ பேரில்‌ செயல்படுத்த வேண்டும்‌. மகாத்மா 
காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு சட்டம்‌ பிரிவு 
1) 19 


= 2 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ (59445675801 


மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தின்‌ 
ஆண்டு திட்டம்‌ மற்றும்‌ லேபர்‌ பட்ஜட்‌ . கிராம சபை 
ஒப்புதல்‌ தேவை. 

திட்டப்பணிகள்‌ தொகுப்பு கிராம சபை ஒப்புதல்‌ 
பெறப்படல்‌ வேண்டும்‌. மகாத்மா காந்தி தேசிய வேலை 
உறுதியளிப்பு சட்டம்‌ பிரிவு 3) 16) 

பணிகளின்‌ செயல்பாட்டினை கண்காணிக்கும்‌ அமைப்பு 
கிராம சபையாகும்‌. மகாத்மா காந்தி தேசிய வேலை 
உறுதியளிப்பு சட்டம்‌ பிரிவு 1) 17) 

மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்ட 
சமூக தணிக்கை (6 மாதத்திற்கு ஒரு முறை) தேவையான 
பொழுது சிறப்பு கிராம சபை மூலம்‌ நடத்தப்பட 
வேண்டும்‌. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு 
சட்டம்‌ பிரிவு 2) 17) 

549.3) 17)-ன்படி, சமூக தணிக்கைக்கு தேவையான 
ஆவணங்களை கிராம ஊராட்சி தயார்‌ நிலையில்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌. மகாத்மா காந்தி தேசிய 
வேலை உறுதியளிப்பு சட்டம்‌ பிரிவு 3) 17) 

சமூக தணிக்கை தொடர்பான தொடர்‌ நடவடிக்கையும்‌ 
கிராம சபையின்‌ முன்‌ வைக்கப்பட வேண்டும்‌. 


ty 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெனியீ௫ பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


இந்திய 
OT FSM WL 
சட்டத்தில்‌ கிராமசபை 


o 
dum பாராளுமன்றம்‌ (கிராமசயை) வெளியீரு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


இந்திய அரசியலமைப்பு சட்டம்‌ 


THE CONSTITUTION (SEVENTY-THIRD 
AMENDMENT) ACT, 1992 


[20th April, 1993.] 
An Act further to amend the Constitution of India. 


BE it enacted by Parliament in the Forty-third 
Year of the Republic of India as follows:- 


1. Short title and commencement.-(1) This Act 
may be called the Constitution (Seventy- 
third Amendment) Act, 1992. 


(2) It shall come into force on such date 680 
as the Central Government may, by notification 
in the Official Gazette, appoint. 2. Insertion 
of new Part IX.- After Part VIII of the 
Constitution, the following Part shall be 
inserted, namely:- 


PART IX THE PANCHAYATS 


243. Definitions. In this Part, unless the 
context otherwise requires, (b) Gram Sabha 
means a body consisting of persons registered in 
the electoral rolls relating to a village comprised 
within the area of Panchayat at the village level; 


243A. Gram Sabha.- A Gram Sabha may exercise 
such powers and perform such functions at the 
village level as the Legislature of a State may, by 
law, provide. 

கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீ பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (39445675801 


குமிழ்நா௫ 
ஊராட்சிகள்‌ FELLD 
1994 


Ó€—€——————Ó—MÁ— ——— A ———— M 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூபாய்‌ கயக்கம்‌ (59445675801 


குமிழ்நா௫ ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 


சட்டப்பிரிவு 2 (13) (13) “கிராம சபை” என்றால்‌ 
தொடப்புடைய கிராம ஊராட்சிப்‌ பகுதிக்கான வாக்காளர்‌ 
பட்டியல்களில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள நபர்களைக்‌ 
கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்று பொருள்படும்‌. 


சட்டப்பிரிவு 3. கிராம சபை: ஒவ்வொரு கிராம 
ஊராட்சியின்‌ எல்லைக்குள்‌ அடங்கியுள்ள, ஊராட்சி 
கிராமத்திற்கான வாக்காளர்‌ பட்டியலில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ள நபர்களைக்‌ கொண்டு ஒவ்வொரு கிராம 
ஊராட்சியிலும்‌ ஒரு கிராம சபை இருக்கும்‌. 


(2) 2 (1) அரசின்‌ பொதுவான ஆணைகளுக்கு உட்பட்டு, 
கிராம சபை ஒரு ஆண்டில்‌ குறைந்தது இரண்டு 
முறையாவது கூட்ட வேண்டும்‌. ஆனால்‌ இரண்டு 
கூட்டங்களுக்கு இடையே ஆறு மாத இடைவெளிக்கு 
மேல்‌ இருக்கக்கூடாது) 


2( அத) ஒவ்வொரு கிராம சபைக்‌ கூட்டம்‌, கிராம 
ஊராட்சியின்‌ தலைவரால்‌ கூட்டப்பட வேண்டும்‌, கிராம 
ஊராட்சியின்‌ தலைவர்‌ கிராம சபைக்கூட்டத்தை கூட்டத்‌ 
தவறினால்‌ ஆய்வாளர்‌ கூட்டுவார்‌. 
அ) கிராம சபை கிராம வளர்ச்சித்‌ திட்டத்திற்கு ஒப்புதல்‌ 
அளித்தல்‌ வேண்டும்‌ 

கிராம ஊராட்சியின்‌ ஆண்டு வரவு செலவுத்‌ 
திட்டத்திற்கு ஒப்புதல்‌ அளித்தல்‌ வேண்டும்‌ கிராம 
ஊராட்சியின்‌ முந்தைய ஆண்டு கணக்கு தணிக்கை 
அறிக்கையை பரிசீலித்தல்‌) 
ஒப்படைக்கப்பட்ட எல்லாத்‌ திட்டங்களையும்‌ 
நிறைவேற்றுவதில்‌ ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு 
செய்தல்‌ வேண்டும்‌. 


L—————————————————áÀà 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) aaas பத்து ரூயாய்‌ இயக்கம்‌ (9445675801 


கிராம ஊராட்சியிடம்‌ அரசு, அறிவிக்கை வாயிலாக, பிற 
அலுவல்களையும்‌ கிராம சபையிடம்‌ ஒப்படைக்கலாம்‌ 


கிராம சபையின்‌ பரிந்துரைகளையும்‌ ஆலோசனைகளையும்‌ 
கிராம ஊராட்சி உரியவாறு பரிசீலனைக்கு எடுத்துக்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


கிராம சபையின்‌ கூட்டத்திற்கான குறைவெண்‌ வரம்பு 
4(**) மற்றும்‌ கிராட சபையினைக்‌ கூட்டுவதற்கும்‌, நடத்தி 
வருவதற்குமானநடைமுறை விதிகளில்‌, வரையறுக்கப்படும்‌ 
வகையில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


கிராம சபையின்‌ கூட்டத்திற்கு கிராம ஊராட்சியின்‌ 
தலைவர்‌ தலைமை வகிப்பார்‌. அவர்‌ வராதபோது 
துணைத்‌ தலைவரும்‌, தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகிய 
இருவருமே வராத நிலையில்‌, அக்கூட்டத்திற்கு வந்துள்ள 
கிராம ஊராட்சி உறுப்பினர்களால்‌ தேர்வு செய்யப்படுகின்ற 
உறுப்பினர்‌ ஒருவர்‌ தலைமை வகித்தல்‌ வேண்டும்‌. 


(3) 1,2, 3 இக்கூறுகள்‌ 1998ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள்‌ (திருத்தச்‌) சட்டம்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 
28/1998) பிரிவு 4ன்‌ மூலம்‌ புதியதாக சேர்க்கப்பட்டது. 


4  இக்கூறில்‌ (கிராம சபையின்‌ மொத்த உறுப்பினர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ ஒரு பாகமாகும்‌) என்ற 
சொற்றொடர்‌ 1998ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ 
(திருத்தச்‌) சட்டம்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 28/2998) பிரிவு 4ன்‌ 
மூலம்‌ நீக்கப்பட்டது. 

சட்டப்பிரிவு 46 (1) (a) கிராம ஊராட்சி மன்ற தலைவர்‌ 
சிற்றூராட்சியின்‌ மற்றும்‌ கிராம சபைகளின்‌ கூட்டங்களை 
கூட்டுதல்‌ வேண்டும்‌ 


கிராம பாராளமன்றம்‌ (கிராமசபை) aatis மத்து ரூயாய்‌ அயக்கம்‌ [19445675801 


THE TAMIL NADU PANCHAYATS ACT, 1994 
(Tamil Nadu Act 21 of 1994) 
Chapter Il 
Grama Sabha 


3. Grama Sabha. - (1) There shall be a Grama Sabha for 
every Village Panchayat consisting of persons registered in 
the electoral roll relating to the Panchayat Village, com- 
prised within the area of the said Village Panchayat. 


1[(2) Subject to the general orders of the Government, the 
Grama Sabha shall meet atleast twice in a year but six 
months shall not intervene between any two meetings. 


(2-A) Every meeting of the Grama Sabha shall be convened 
by the President of the Village Panchayat. If the President 
fails to convene the meeting of the Grama Sabha, the In- 
spector shall convene the meeting.] 


(3) (a) The Grama Sabha shall, - 
(i approve the village plan ; 
(ii) approve the village budget for the year ; 2[***] 


3[(ii-a) approve the audit report on the Village Panchayat 
accounts of the previous year; and] 


(iii) review the progress of the implementation of all schemes 
entrusted to the Village Panchayat. 


(b) The Government may, by notification, entrust to the 
Grama Sabha such other functions as may be specified. 


(4) The Village Panchayat shall give due consideration to the 
recommendations and suggestions of the Grama Sabha. 


OSE O Uu 
ரோம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) செனியிடு பத்து ரூபாய்‌ வைக்கம்‌ 9445675801 


(5) The quorum for a meeting 4[***] and the procedure 
for convening and conducting such meetings of the Grama 
Sabha shall be such as may be prescribed. 
(6) Every meeting of the Grama Sabha shall be presided 
over by the President and in his absence, by the Vice Pres- 
ident and in the absence of both the President and Vice 
President, by a member chosen by the members present at 
the meeting. 
1. Substituted by Tamil Nadu Act 28 of 1998. 
2. The words and was omitted by Tamil Nadu Act 28 
of 1998. 
3. Inserted by Tamil Nadu Act 28 of 1998. 
The words of the Grama Sabha shall be one-third of 
the total number of the members of the Grama 
Sabha were omitted by Tamil Nadu Act 28 of 1998. 
46. Functions of the President.- (1) The President shall, - 
1[(a) convene the meetings of the Village Panchayat and of 
the Grama Sabha]; 


Substituted for the words (a) convene the meetings of the 
Village Panchayats; by Tamil Nadu Act 29 of 1999, 


உ அஆ அரத்‌ தரல்‌ அறி அவ அமல ல 2 8 rarer, 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசபை) வெளியிடு பத்து ரூயாய்‌ ஆயக்கம்‌ (5) 9445675801 


குமிழ்நாடு கிராம 
சபை தொடர்பான 
சட்ட விதிகள்‌ (Rules) 


———————À Á— 8— 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூமாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


குமிழ்நாடு கிராம சபை தொடர்பான 
சட்ட விதிகள்‌ 


1. தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , 
நடத்துதல்‌) விதிகள்‌ 1998 (அரசாணை (நிலை) எண்‌ 
150 ஊரக வளர்ச்சி (சி1-) துறை நாள்‌ 17.07.1998) 
The Tamil Nadu Grama Sabha (Procedure for 
convening and conducting of meeting) Rules, 
1998 (G.O. (Ms) No. 150, Rural Development 
(C1-) Department, Dated 17.07.1998) 


2. தமிழ்நாடு கிராம சபை ( குறைவெண்‌, கூட்டம்‌ 
கூட்டுதல்‌, மற்றும்‌ நடத்துதல்‌) திருத்த விதிகள்‌ 
2006 (அரசாணை (நிலை) எண்‌ 130 ஊரக வளர்ச்சி 
(சி4-) துறை நாள்‌ 25.09.2006) Amendment To 
The Tamil Nadu Grama Sabha (Quorum and 
Procedure for Convening and Conducting of 
Meetings) Rules 1998 (6.0. (Ms) No. 130 Rural 
Development and Panchayat Raj (C4) Department, 
dated 25.09.2006) 


து 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


The Tamil Nadu Grama Sabha 
(Procedure for convening and 
conducting of meeting) Rules, 1998 


(G.O. (Ms) No. 150, Rural Development (C-1) Depart- 
ment,Dated 17th July 1998) 


In exercise of the powers conferred by sub - section 
(5) of section 3 read with sub - section (1) of sec- 
tion 242 of the Tamil Nadu Panchayats Act, 1994 


(Tamil Nadu Act 21 of 1994), the Governor of Tamil 
Nadu hereby makes the following Rules : 


RULES 


1. 


Short title - These Rules may be called the Tamil 
Nadu Grama Sabha (Quorum and Procedure for 
Convening and Conducting of Meetings) Rules, 
1998. 


Venue and day of the meeting - The Grama 
Sabha in every Village Panchayat shall meet at a 
public place within the limits of the Village 
Panchayat. Meeting shall be held on official 
working day. No meeting shall be held on public 
holidays, unless specially notified by the Inspector, 
or by the Government. 


Notice - For holding meeting of the Grama Sabha 
not less than seven clear days notice prior to the 
date and time of the meeting and of the subjects 
to be deliberated shall be given in the manner 
specified below 


ன்‌ AR IE 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீரு பத்து ரூபாய்‌ கயக்கம்‌ (59445675801 


i. by beat of drum in all the habitations of the 
Village Panchayat announcing the place, date, 
hour and agenda of the meeting; 


ii. by a written intimation of the meeting to be 
displayed by affixure in the office of the Village 
Panchayat and in a few other conspicuous public 
places such as school building, noon - meal center, 
television room, Village temple, over - head tank 
and so on; and 


iii. a copy of the notice and the agenda shall be sent 
to the Inspector not less than seven clear days 
before the date of the meeting. 


4. Quorum for a meeting - No subject shall be taken 
up for deliberation at a meeting of the Grama 
Sabha unless there be present one/tenth of the 
total number of the members of the Grama 
Sabha. 


5. Adjournment of the meeting - If within half an 
hour after the time appointed for the meeting, 
the requisite quorum is not available, the meeting 
shall stand adjourned to a date and time to be 
notified to the members by the presiding officer. 


6. Agenda - The agenda for the meeting shall be 
prepared by the President in consultation with 
the Village Panchayat. It shall include a report on 
the action taken on the decisions of the previous 
meeting of the Grama Sabha. 


7. Presiding Officer to presence the orders in the 
meeting — The presiding officer of the meeting 
of the Grama Sabha shall preserve order at the 


l—^———————————MÉIPEHETIR 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ [59445675801 


10. 


meeting and decide all points of order arising at 
or in connection with the meeting. There shall be 
no discussion on any point of order if decided by 
the presiding officer and his decision shall be 
final. 


Observer of the meeting - Where the meeting of 
the Grama Sabha has been convened by the 
Inspector, the Inspector shall have right to send 
an officer not below the rank of Block Development 
Officer as observer who shall submit a report to 
Inspector within seventy two hours of the 
completion of the Grama Sabha meeting. 


Attendance register - The attendance of the 
members of the Grama Sabha shall cause to be 
recorded in a register maintained for this purpose 
by the presiding officer of the meeting. 


Minutes - The minutes of the meeting shall be 
recorded in the same register by the presiding 
officer and it shall be read out before the conclusion 
of the meeting and the presiding officer shall 
then sign it. The minutes of the Grama  Sabha 
meeting shall be placed before the Village 
Panchayat at its next meeting for consideration 
and further action. 


11. Submission of the minutes - A copy of the minutes 


of the meeting shall be submitted to the Inspector 
within three days of the date of the meeting. 


(Signature) RAMESH CHANDRA PANDA 
SECRETARY TO GOVERNMENT 


த்‌ E ——À—À——— அமா யம Se 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசபை) வெளியீ பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ [519445675801 


தமிழ்நாடு கிராம சமை 

(குறைவண்‌, கூடம்‌ 
கூட்டுதல்‌, மற்றும்‌ நடத்துதல்‌) 

திருத்த விதிகள்‌ 2006 


a 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


துமிழ்நா௫ கிராம சமை ( குறைவெண்‌, கூட்டம்‌ 
கூட்டுதல்‌, மற்றும்‌ நடத்துதல்‌) திருத்த 
விதிகள்‌ 2006 
(அரசாணை (நிலை) எண்‌ 130 ஊரக வளர்ச்சி (4-4) 
துறை நாள்‌ 25.09.2006) 


Amendment To The Tamil Nadu GramaSabha (Quorum 
and Procedure for Convening and Conducting of 
Meetings) Rules 1998 


(G.O. (Ms) No. 130 Rural Development and Panchayat 
Raj (C4) Department, dated 25.09.2006) 


Amendment To The Tamil Nadu Grama Sabha (Quo- 
rum and Procedure for Convening and Conducting 
of Meetings) Rules 1998 


(G.O. (Ms) No. 130 Rural Development and Pancha- 
yat Raj (C4) Department, dated 25.09.2006) 


In exercise of the powers conferred by Section 242 
of the Tamil Nadu Panchayats Act, 1994 (TamilNa- 
du Act 21 of 1994) the Governor of TamilNadu 
hereby makes the following Amendments to the 
TamilNadu Grama Sabha (Quorum and Procedure 
for convening and conducting of meetings) Rules, 
1998 - 


— . 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ இயக்கம்‌ (5) 9445675801 


AMENDMENTS 


In the said Rules - (1) for Rule 2 the following 
Rule shall be substituted, namely - 2. Venue, day 
and time of meeting - The Grama Sabha in every 
Village Panchayat shall meet at a public place 
within the jurisdiction of the Village Panchayat in 
each of the Ward by rotation on the date appointed 
by the President of the Village Panchayat or as 
the case may be, the Inspector at 11.00 a.m. on 
any working day. No meeting shall be held on any 
public holiday, unless specifically notified in this 
behalf by the Inspector, or the Government. 


(2) for Rule 4, the following Rule shall be substituted, 
namely - 4. Quorum for a meeting - No subject 
shall be taken up for deliberation at a meeting of 
the Grama Sabha unless to be present the number 
of members as specified in the Table below - 


"ps 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெனியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


Population Of Village Quorum Of The Meeting 
Eur UpTo 500 ளை எனைன 


501 To 3,000 100 
3. 3,0001 To 10,000 200 


| 4 | — Aboveroooo |  — 1 30 O 


Provided that out of the quorum specified in column (3) of 
the Table above, one third shall be women members of 
the Scheduled Castes / Scheduled Tribes members shall be 
in the same proportion to the quorum as the population of 
the Scheduled Castes / Scheduled Tribes bears to the total 
population of the Village Panchayat and 


(3) for Rule 9, the following Rule shall be substituted, 
namely - 9. Attendance Register and recording of proceed- 
ings of meeting — The Attendance of the members of the 
Grama Sabha meeting shall cause to be recorded in a 
register maintained for the purpose by the Presiding Offi- 
cer of the meeting. The Presiding Officer shall arrange to 
record the proceedings of the meeting by means of photo- 
graphs. 


(Signature)K. ASHOK VARDHAN SHETTY 


SECRETARY TO GOVERNMENT 


——————————————————— 6$ 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


அரசாணைகள்‌ 
0.0. 


———— —— வ்‌ ட லத யது 
Som பாராளுமன்றம்‌ (கீராமசமை) செனியீரு மத்து «und அக்கம்‌ [39445675801 


அரசாணைகள்‌ 


1. தமிழ்நாடு கிராம சபை ( கூட்டம்‌ கூட்டுதல்‌ , 
நடத்துதல்‌) விதிகள்‌ 1998 அரசாணை (நிலை) எண்‌ 
150 ஊரக வளர்ச்சி (சி1-) துறை நாள்‌ 17.07.1998 
The Tamil Nadu Grama Sabha (Procedure for 
convening and conducting of meeting) Rules, 
1998 (G.O. (Ms) No. 150, Rural Development 
(C1-) Department,Dated 17.07.1998) 


2. தமிழ்நாடு கிராம சபை (குறைவெண்‌, கூட்டம்‌ 
கூட்டுதல்‌, மற்றும்‌ நடத்துதல்‌) திருத்த விதிகள்‌ 2006 
(அரசாணை (நிலை) எண்‌ 130 ஊரக வளர்ச்சி 
(சி4-) துறை நாள்‌ 25.09.2006) Amendment To 
The Tamil Nadu Grama Sabha (Quorum and 
Procedure for Convening and Conducting of 
Meetings) Rules 1998 (G.O. (Ms) No. 130 Rural 
Development and Panchayat Raj (C4) 
Department, dated 25.09.2006) 


3. அரசாணை (நிலை) எண்‌ 152 ஊரக வளர்ச்சி (சி- 
1) துறை நாள்‌ 20.07.1998 6.0. (Ms) No. 152 
Rural Development (0.1) Department Dated : 
20.07.1998 - கிராம சபையின்‌ செயல்பாடுகள்‌ 
பற்றிய அரசாணை (Entrustment of functions to 
Grama Sabha) 

4. அரசாணை (நிலை) எண்‌ 245 ஊரக வளர்ச்சி (சி- 
1) துறை நாள்‌ 19.11.1998 G.O. (Ms) No. 245 
Rural Development (0.1) Department Dated : 
19.11.1998 - கிராம சபைக்‌ கூட்டத்தை காலாண்டிற்கு 
ஒரு முறை கூட்டுதல்‌ தொடர்பான அரசாணை 


பபப ப பப்ப பபப ms 
கீராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீரு பத்து ரூபாய்‌ ஒயக்கம்‌ (59445675801 


கூட்ட செலவுகள்‌ தொடர்பான அரசாணைகள்‌ 


1. அரசாணை (நிலை) எண்‌ 160 ஊரக வளர்ச்சி (சி- 
1) துறை நாள்‌ 30.09.2008 (செலவினம்‌ ரூ 1000) 


2. அரசாணை (நிலை) எண்‌ 76 ஊரக வளர்ச்சி (சி1-) 
துறை நாள்‌ 26.03.2000 (செலவினம்‌ ரூ 500) 
(இந்த அரசாணை தற்சமயம்‌ நடைமுறையில்‌ 

ல்லை. அரசாணை (நிலை) எண்‌ 160 ஊரக 
வளர்ச்சி (சி1-) துறை நாள்‌ -30.09.2008ன்‌ படி 
செலவினம்‌ ரூ 1000 ஆக உயர்த்தப்பட்டுள்ள 
அரசாணை நடைமுறையில்‌ உள்ளது) 


கிராம பாராளுமன்றம்‌ (ரோமசமை) amatis பத்து umd அயக்கம்‌ 9445675801 


கிராம சையின்‌ செயல்யா௫கள்‌ பற்றிய 
அரசாணை 
அரசாணை (நிலை) எண்‌ 152 ஊரக வளர்ச்சி (சி1-) 
துறை நாள்‌ 20.07.1998 கிராம சபையின்‌ செயல்பாடுகள்‌ 
பற்றிய அரசாணை G.O. (Ms) No. 152 Rural Development 


(C.1) Department Dated : 20.07.1998 - (Entrustment of 
functions to Grama Sabha) 


Rural Development (C.1) Department 
G.O. (Ms) No. 152 Dated : 20.07.1998 
ORDER 


The appended Notification will be published in the 
TamilNadu Government Gazette Extraordinary dated the 
20th July 1998. 


(By order of the Governor) 
RAMESH CHANDRA PANDA 
SECRETARY TO GOVERNMENT 


APPENDIX - NOTIFICATION 


In exercise of the powers conferred by clause (b) of sub- 
section (3) of section 3 of the TamilNadu Panchayats Act, 
1994 (Tamil Nadu Act 21 of 1994), the Governor of 
Tamil Nadu hereby entrusts the following other functions 
to the Grama Sabha - 


(1) Approval of the beneficiaries selected and location of 
institutions and community facilities identified by the 
Village Panchayat; 


கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ ஆயக்கம்‌ 39445675801 


(2) 


(3) 


(4) 


(5) 


Review of the completed works executed in the 
previous year by Village Panchayat and scrutiny of 
the list of works under taken in the year by the 
Village Panchayat or by any Government Department 
and agency; 


Promotion of communal and social harmony among 
the various groups of people in the Village Panchayat; 


Mobilisation of voluntary labour, contribution in cash 
and kind for community welfare and development 
Programmes; and 


Examining annual statement of accounts and audit 
report of the Village Panchayat. 


(Signature) RAMESH CHANDRA PANDA 


SECRETARY TO GOVERNMENT 


—— க ல க ப க்க தர்‌ டல்‌ 
கிராம பாராளுமன்றம்‌ (கீராமசமை) வெளியீடு பத்து ரூயாய்‌ இயக்கம்‌ E 9445675801 


கிராம சபைக்‌ கூட்டத்தை காலாண்டிற்கு ஒரு 
முறை கூட்டுதல்‌ தொடர்பான அரசாணை 


அரசாணை (நிலை) எண்‌ 245 ஊரக வளர்ச்சி (சி-1) துறை 
நாள்‌ 19.11.1998 G.O. (Ms) No. 245 Rural 
Development (C.1) Department Dated : 19.11.1998 
ஊரக வளர்ச்சி (சி1)துறை 

அரசாணை (நிலை) ண்‌.245 நாள்‌ : 19.11.1998 

படிக்க : 

1. அரசு ஆணை (நிலை) எண்‌.150 ஊரக வளர்ச்சித்‌ 
துறை, நாள்‌ 17.7.1998. 

2. அரசு ஆணை (நிலை) எண்‌.152, ஊரக வளர்ச்சித்‌ 
துறை, நாள்‌20.7.98. 

3. மத்திய அரசு ஊரக வேலை வாடீநுப்பு மற்றும்‌ ஊரக 
வளர்ச்சித்‌ துறையின்‌ மாநில அமைச்சர்‌ அவர்கள்‌ 8.9.98 
நாளிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனுப்பிய 
கடித எண்‌. நே.மு.ஆர்‌.12011/4/98-பி.ஆர்‌. 

ஆணை 

1994ம்‌ ஆண்டு தமிடிநநாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌, பிரிவு 
3ல்‌ கிராமசபை மற்றும்‌ அதன்‌ நடவடிக்கைப்‌ பற்றி 
குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்வை ஒன்றில்‌ 
படிக்கப்பட்ட அரசாணையில்‌ ஊராட்சிகளில்‌ கிராமசபை 
கூட்டம்‌ நடத்துவது குறித்து 1998ம்‌ ஆண்டு தமிடிநநாடு 
கிராமசபை (குறைவெண்வரம்பு மற்றும்‌ கூட்ட நடவடிக்கை 
நடைமுறை) விதிகள்‌ வெளியிடப்பட்டுள்ளது. பார்வை 
இரண்டில்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌ கிராமசபைக்கான 
செடீநுகடமைகள்‌ வரையறுக்கப்பட்டுள்ளன. மேற்படி 


. 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீ பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ (59445675801 


சட்டப்பிரிவு 3(2)ன்படி கிராமசபை கூட்டம்‌ வருடத்தில்‌ 
குறைந்தது இரண்டு முறையேனும்‌ கூட்டப்பட வேண்டும்‌. 
அந்த இரண்டு கூட்டங்களுக்கு இடையேயும்‌ ஆறு மாத 
கால இடைவெளி இருத்தல்‌ கூடாது என்பது 
வரையறுக்கப்பட்ட விதிகளாகும்‌. 


6. பார்வை மூன்றில்‌ படிக்கப்பட்ட கடிதத்தில்‌ இந்தியாவில்‌ 
உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும்‌ கிராமசபை 
கூட்டங்கள்‌ அவ்வூராட்சி தலைவர்களால்‌ ஒவ்வொரு 
காலாண்டிலும்‌ முன்னரே குறிப்பிட்ட நாட்களில்‌ கூட்ட 
வேண்டுமென்ற அடிப்படையில்‌ தமிடிநநாட்டிலுள்ள 
ஊராட்சித்‌ தலைவர்களுக்கு அறிவரைகள்‌ வழங்குமாறு 
மத்திய அரசின்‌ ஊரக வேலை வாடிீருப்பு மற்றும்‌ ஊரக 
வளர்ச்சித்‌ துறை மாநில அமைச்சர்‌ அவர்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டுள்ளார்‌. மேலும்‌ கிராமசபை கூட்டங்கள்‌ தேசிய 
விடுமுறை நாட்களான ஜனவரி 26 (குடியரசு தினம்‌), மே 
1 (தொழிலாளர்‌ தினம்‌); ஆகஸ்டு 15 (சுதந்திர தினம்‌), 
அக்டோபர்‌ 2 (காந்தி பிறந்த நாள்‌) ஆகிய நாட்களில்‌ 
நடத்தலாம்‌ என்றும்‌ கருத்து தெரிவித்துள்ளார்‌. 

7. மேலே பத்தி 2ல்‌ உள்ள மத்திய அரசின்‌ கருத்துருவினை 
அதி கவனமுடன்‌ பரிசீலித்தது மாண்புமிகு தமிழக 
முதல்வர்‌ அவர்களின்‌ வேண்டுகோளுக்கினங்க 1998ம்‌ 
ஆண்டு அக்டோபர்‌ 2ம்‌ நாள்‌ மகாத்மா காந்தி பிறந்த 
நாளன்று தமிடிநநாட்டிலுள்ள 12593 ஊராட்சிகளில்‌ 12456 
ஊராட்சிகளில்‌ கிராம சபை கூட்டங்கள்‌ சிறப்பான 
முறையில்‌ நடைபெற்றுள்ளன. மேலும்‌ அக்கிராம சபை 
கூட்டங்களில்‌ மாவட்ட ஆட்சியர்களும்‌, அரசின்‌ பல்வேறு 
அலுவலர்களும்‌ கலந்துகொண்டு கிராம சபையின்‌ 
நோக்கம்‌ மற்றும்‌ அரசின்‌ 


——————————————————— — 5 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசமை) வெளியீடு பத்து ரூபாய்‌ அயக்கம்‌ É 9445675801 


அனைத்துத்துறை நலத்திட்ட பணிகள்‌ குறித்து 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டுள்ள 
சூழ்நிலையில்‌ மைய அரசின்‌ கருத்துருவினை ஏற்று 
அடுத்து வரும்‌ ஆண்டுகளில்‌ ஒவ்வொரு காலாண்டிலும்‌ 
கிராமசபை கூட்டத்தை குறிப்பிட்ட நாட்களில்‌ கூட்டவும்‌ 
அக்கூட்டத்தில்‌ என்னென்ன பொருட்கள்‌ விவாதத்திற்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ என்பதை 
வரையறுக்கவும்‌ அக்கூட்டங்களில்‌ அரசு அலுவலர்கள்‌ 
பற்றாளர்களாக  (Nodel Officer) கலந்துகொள்ள 
அனுமதிக்கவும்‌ அரசு முடிவு செடீநுதுள்ளது. அதன்படி 
வரும்‌ ஆண்டுகளில்‌ கிராமசபை கூட்டங்கள்‌ ஊராட்சித்‌ 
தலைவர்களால்‌ கூட்டுவதற்கு அரசினால்‌ தீர்மானிக்கப்பட்ட 
நாட்கள்‌ மற்றும்‌ அக்கூட்டத்திற்கான விவாத பொருட்கள்‌ 
கீழ்க்கண்டவாறு நிர்ணயம்‌ செய்யப்படுகிறது. 


4. சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள்‌ கிராமசபை 
கூட்டம்‌ நடைபெறும்‌ நாட்களில்‌ தங்கள்‌ கீடிநபணிபுரியும்‌ 
பல்வேறு துறை அலுவலர்களை பற்றாளர்களாக (140061 
Oficer) அனுப்பும்படி கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்கள்‌. 
கிராமசபை கூட்டம்‌ முடிந்தவுடன்‌ மாவட்ட ஆட்சியர்கள்‌ 
தங்களது அறிக்கையை ஒரு வாரத்திற்குள்‌ ஊரக வளர்ச்சி 
இயக்குநருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகின்றனர்‌. மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து 
பெறப்பட்ட அறிக்கைகளை ஒருங்கிணைத்து காலாண்டிற்கு 
ஒருமுறை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு ஊரக வளர்ச்சி 
இயக்குநர்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்‌. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
இரமேஷ்‌ சந்திர பண்டா 
அரசு செயலாளர்‌ 


கிராம பாராளுமன்றம்‌ (கராமசயை) வெளியீடு மத்து ரூபாய்‌ அயக்கம்‌ [29445675801 


கூட்ட செலவுகள்‌ தொடர்பான அரசாணைகள்‌ 
அரசாணை (நிலை) எண்‌ 160 ஊரக வளர்ச்சி (சி-1) 
துறை நாள்‌ 30.09.2008 (செலவினம்‌ ரூ 1000) 


(அரசாணை (நிலை) எண்‌ 76 ஊரக வளர்ச்சி (சி-1) துறை 
நாள்‌ 26.03.2000 (செலவினம்‌ ரூ.500) இந்த அரசாணை 
தற்சமயம்‌ நடைமுறையில்‌ இல்லை. அரசாணை 
(நிலை) எண்‌ 160 ஊரக வளர்ச்சி (சி-1) துறை நாள்‌ 
30.09.2008-ன்‌ படி செலவினம்‌ ரூ.1000 ஆக உயர்த்தப்‌ 


பட்டுள்ள அரசாணை நடைமுறையில்‌ உள்ளது) 
ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ (ப.ரா.1) துறை 
அரசாணை (நிலை) எண்‌. 160 நாள்‌ : 30.9.2008 
படிக்கப்பட்டவை: 
1 அரசாணை (நிலை) எண்‌.245, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சித்‌ துறை, நாள்‌ 19.11.1998. 
2 அரசாணை (நிலை) எண்‌.76, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சித்‌ துறை, நாள்‌ 26.3.2000. 
3 ஆணையர்‌, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி, கடிதம்‌ 
எண்‌.ந.க.08/58584/ப.ரா.அ.2.2, நாள்‌ 2.9.2000 


மேலே படிக்கப்பட்ட அரசாணை ஒன்றில்‌ கிராம 
சபை ஒவ்வொரு ஆண்டிலும்‌ குறைந்தது நான்கு 
முறையாவது, அதாவது ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட்‌ 15 
மற்றும்‌ அக்டோபர்‌ 2 தேதிகளில்‌ நடத்தப்படவேண்டும்‌ 
என்று ஆணையிடப்பட்டது. கிராம சபையினை நடத்த, 
கிராம ஊராட்சியின்‌ அனுமதியின்படி, கிராம ஊராட்சி 
நிதியிலிருந்து, அதிகபட்சமாக ரூ.500/செலவு செடீநுய 
imp பாராளுமன்றம்‌ [கீராமசயை] வெளியீரு யத்து யாய்‌ மக்கம்‌ [59445675801 


கிராம ஊராட்சித்‌ தலைவர்களுக்கு அனுமதியளித்து 

படிக்கப்பட்ட அரசாணை இரண்டில்‌ ஆணையிடப்பட்டது. 

1. மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும்‌ உள்ளாட்சித்‌ 
துறை அமைச்சர்‌ அவர்களின்‌ தலைமையிலான 
மூன்றாவது உயர்நிலைக்‌ குழு, ஊரக உள்ளாட்சி 
அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்டகோரிக்கைகளின்‌ 
அடிப்படையில்‌, கிராம சபை நடத்துவதற்கான 
செலவினத்தை ரூ.500/-லிருந்து ரூ.1,000/ஆக 
உயர்த்துவது என பரிந்துரைத்துள்ளது. 

2. அதன்‌ பொருட்டு, கிராம ஊராட்சி நிதியிலிருந்து 
கிராம சபை நடத்த 26.3.2000: நாளிட்ட ஊரக 
வளர்ச்சித்துறை, அரசாணை எண்‌.76ன்படி ஏற்கனவே 
அனுமதிக்கப்பட்டுள்ள ரூ.500/என்பது போதுமான 
தாக இல்லை என்றும்‌, எனவே உயர்நிலைக்குழுவின்‌ 
பரிந்துரையின்படி கிராம சபை நடத்துவதற்கான 
செலவினத்தின்‌ வரம்பினை ரூ.1,000/ஆக 
உயர்த்தலாம்‌ என்றும்‌ ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சி ஆணையர்‌ பரிந்துரைத்துள்ளார்‌. மேலும்‌ 
இதன்‌ பொருட்டு ஏற்படும்‌ செலவினத்தை கிராம 
ஊராட்சியின்‌ பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளலாம்‌ 
என்றும்‌, இதனால்‌ அரசுக்கு எந்தவித கூடுதல்‌ நிதிச்‌ 
சுமையும்‌ ஏற்படாது என்றும்‌ எனவே, இதன்‌ 
பொருட்டு அரசாணை வெளியிடுமாறு ஊரக 
வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி ஆணையர்‌ அரசினைக்‌ 
கேட்டுக்கொண்டுள்ளார்‌. 

3. ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி ஆணையரின்‌ 
கருத்துருவினை அரசு கவனமாக பரிசீலனை 


* 
கிராம பாராளுமன்றம்‌ (கிராமசபை) வெளியீடு பத்து ரூயாய்‌ அயக்கம்‌ (5) 9445675801 


செய்தது. அதன்‌ அடிப்படையில்‌ கிராம சபைக்‌ 
கூட்டம்‌ நடத்துவதற்கான செலவினங்களை ஊராட்சி 
மன்ற ஒப்புதலுடன்‌ அதிகபட்சமாக ரூ. 1,000/மட்டும்‌ 
(ரூபாய்‌ ஆயிரம்‌ மட்டும்‌) செலவினம்‌ மேற்கொள்ள 
ஊராட்சித்‌ தலைவர்களுக்கு அதிகாரம்‌ வழங்கி 
ஆணையிடப்படுகிறது. 


4. மேலே பத்தி நான்கில்‌ ஒப்பளிக்கப்பட்ட செலவினம்‌ 
ஊராட்சியின்‌ பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட 
வேண்டுமெனவும்‌ அரசு ஆணையிடுகிறது. 


5. இவ்வரசாணை நிதித்துறையின்‌ அ.சா.எண்‌. 
57584/ஊ.வ/08 நாள்‌ 22.9.2008ன்‌ இசைவுடன்‌ 
வெளியிடப்படுகிறது. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
& அசோக்‌ வர்தன்‌ ஷெட்டி, 


அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌ 


கிராம பாராளுமன்றம்‌ (கராமசமை) வெளியீடு பத்து பாய்‌ அயக்கம்‌ 59445675801 


கிராமங்களின்‌ வளர்ச்சியே இந்திய தேசத்தின்‌ வளர்ச்சி. ஆனால்‌ 
ஊழல்‌ என்கின்ற புற்றுநோயால்‌ இந்திய கிராமங்களை மிகப்பெரிய 
அளவில்‌ பாதித்துள்ளது. கிராம அளவில்‌ ஊழலை, லஞ்சத்தை 
ஒழிக்காமல்‌ தேசத்தை கட்டமைக்க முடியாது என்ற நிலை உள்ளது. 
கிராம அளவில்‌ ஊழலை ஒழிக்க கிராம வளர்ச்சிக்காக பாடுபட 


ஆர்வமாக உள்ளவர்களை இணைத்து சட்ட ஆயுதம்‌ ஏந்தி தகவல்‌ 
அறியும்‌ உரிமைச்‌ சட்டத்தை கேடயமாக பயன்படுத்தி 
வெளிப்படையான, நேர்மையான கீராம நீர்வாகத்தை உருவாக்க 
பத்து ரூபாய்‌ இயக்கம்‌ தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றது. 
மீண்டும்‌ ஒரு விடுதலைப்‌ போராட்டமாக கிராம அளவில்‌ ஊழலுக்கு 


எதிராக மக்களை களம்‌ திரட்டும்‌ முயற்சியில்‌ என்னுடைய பணம்‌ 
என்னுடைய உரிமை-கேள்வி கேட்போம்‌ கிராம சபையில்‌. கிராம 
சபையை கிராம பாராளுமன்றமாக ஆக்கபூர்வமாக மாற்றுவோம்‌. 
மகாத்மா காந்தி காண விரும்பிய கிராமங்களை உருவாக்குவோம்‌. 
அப்துல்‌ கலாம்‌ கனவு கண்ட இந்திய வல்லரசை 
கிராமங்களிலிருந்து படைப்போம்‌. சட்ட ஆயுதம்‌ ஏந்துவோம்‌. 
கிராமங்களில்‌ ஊழலை வேரறுப்போம்‌. 


இ 89400 06645, 94456 75801 


தலைமை அலுவலகம்‌: எண்‌:7, பழைய பேருந்து நிலையம்‌, இராசிபுரம்‌ - 637408. 


